T03945 


ROO1201 


நாசா 


குரு பர வணக்கம் 


3145 ) 


ஆனத்தூர் , கே.வேங்கடராமன் 


ஒரு சிறந்த துணை 


கடை 


ழ்வெனும் கடலில் வருந்தி அயரும் 
ரும் இன்பக் கரை சேர அவாவுறுவது 
ம . ஆனால் தக்க வழித்துணையோ பற் 
பாடோ கிடைக்க வேண்டுமே , ஆடம்பா 
உலகில் அது கிடைப்பது அரிதாயுள் 
எண்ணற்ற நூல்கள் எதை எதையோ 
னும் , வாழ்க்கையிற் 

கலந்து , 
யை வகுத்து , ஐய முற்ற இடத்துத் 
வு படுத்தி , இடருற்ற இடத்து உறு துணை 

நின்று காத்து , அருட்பேறளிக்க வல்ல 
செந்நெறி எந்நூலில் உளதோ என ஆவலுடன் 
கோதிர்பார்க்கும் ஆன்ம நேயர்களுக்கு உண் 
மையில் திருப்தியளிக்க வல்லது 

" வழிகாட்டும் வான் பொருள் 
-லும் செந்தமிழ் நூலாகும் . 

இதனை வரைந்து தவிய ஆசிரியர் : - செந் 
மிழ் விளக்க வள்ளலார் திரு.கீ. இராமலிங்க 
தலியார் எம்.ஏ., அவர்களாவர் . 


இந்நூலின் விலை ரூபா 3 . 


விவரங்கட்து : 


ஆ . நரசிம்மலு , 
பர் , இரெட்டியப்பட்டி சுவாமிகள் சங்கம் , 

காஞ்சிபுரம் . 


ந பர வணக்கம் 


த.க. மலர் . 11 . 


படிகள் : 1000 . 


திருச்சாத்தனூரில் 
20-9-1948ல் நடைபெற்ற 
அருட்கொடி விழாவில் வெளியிடப்பெற்றது . 


கிடைக்குமிடம் : 
அருள் சக்தி விலாசம் , 

பிள்ளையார் குப்பம் , 
மஞ்சகுப்பம் தபால் , 

கடலூர் . என் . டி . 


மெல்லட்டைப் படி 0-12- 1 
வல்லட்டைப் படி 

1- ( 

0-0 
Fublished by D. K. A. V. M. Sabha , Coimbatore . 


அணிந்துரை. 


--00 


நமது 


குருபர வணக்கம் அருள் இரந்து வேண்டும் அன்பு 
வெள்ளம் . பண்களிக்கப் பாடுவதற்குப் பாங்கான 
பாடல்கள் . 

உள்ளத்தை உருக்கி வரைந்த முறையீட்டு 
ஓவியங்கள் . 

உயிரை உடையவனுக்கு ஆளாக்கும் சிந் 
தனைச் சிற்பங்கள் . ஆண்டவன் அருளில் ஆழ்த்தி அக 
மகிழ்விக்கும் அழகு அழகான சொற்பூஞ் செடிகள் . 

முதல் பகுதி திரு . இரெட்டியப்பட்டி அடிகளாரைப் 
பற்றியது . 1922- ம் ஆண்டுவரை 

ஊனக்கண் 
களிக்கத் திருமேனி பூண்டு அருள் பாலித்துவந்த ஆண்ட 
வரே அவ்வடிகளாராவார்கள் . இன்றும் தோன்றாத் துணை 
யாய் , வழிகாட்டும் வான் பொருளாக விளங்கி , அன்பின் 
அடியவர்களை அருள் ஆட்சி செய்து வரும் பேரருள் பிழம்பு 
ஆகின்றார்கள் . அவ் அருந்தகைப் பெரும்பொருளால் 
ஆட்கொள்ளப்பெற்ற சிறப்பும், அப்பெருந்தகையின் 
அருட்பாங்கும் , குருவணக்கம் பகுதியில் மிளிர்கின்றன . 

பர வணக்கம் பகுதி எங்கும் நிறைந்து இலங்கும் 
எல்லாம் வல்ல இறைவனைப்பற்றியது . இறைவனே உரு 
வத்திருமேனிகொண்டு உலகில் குருபரனாக வருகின்றார் . 
அவ்வுருவங்கடந்த பெருநிலையினை , சிந்தைசென்ற மட்டும் 
இனிக்க இனிக்க உன்னுவதே இப்பகுதியின் பான்மை . 

இரு பகுதிகளும் சொல்லாலும், பொருளாலும் மிக்க 
ஒழுங்கான ஒள்ளிய முறையில் அமைந்துள்ளன . 
சிரியரைத் *திருப்பள்ளியெழுச்சியால் பள்ளியெழப் 
பண்ணி , அர்ச்சனை யால் பணிவுமலர் தூவி , தோத் 
திரங்களால் வாயார வாழ்த்தி , குரு சொருபத்தால் திரு 
மேனிப்பாங்கை 
கைத் தித்திக்கப்பாடி , குருநாத ரால் ஆண் 
டவன் என அகங்குளிர உணர்ந்து , கண்ணிகளால் 


பாமா 


IV 


முறையிட்டு , இவ்வாறான செய்கைகளால் 

குருபரனார் 
அலுப்புற்று விடலாகாதே என்ற பேதைநெஞ்சால் 
அலுப்பாற்றும் வகையால் லாலி 

பாடி 

கண்வளர ச் 
சொல்லி , 

ஊஞ்சல் ஆட்டி , ஒருவரை விட்டுப் பிரியும் 

என்னை மறந்து விடாதீர்கள் ! " என்று சொல் 
லும் இயற்கைக்கு இசைய , அடியேனை மறந்திடலாகாது 

எச்சரிக்கை செய்து , மங்களம் எங்கும் நிறையட்டும் 
என மங்களம் பாடி முடிப்பதே குருவணக்கம் குழகோடு 
செல்லும் முறையாகும் . 


போது 


16 


என 


பாடல்கள் தெள்ளிய நீரோடையின் உள்ளம் அள் 
ளும் ஓட்டத்தைப் போலவும் , தேன் அருவி பாய் தல் 
போலவும் , இன்பம் அளிக்கும் பண்புடையனவாய் இருப் 
பதோடு , உயிரெழுத்துக்களை பாடல் முதல் எழுத்துக் 
களாகக் கொண்ட உயிர் வர்க்க மாலை களாகவும் , விண் 
மீன்கள் 27 க இருப்பதற்கு ஒப்ப , உயிர் பன்னிரண்டு 
மெய்முதல் பதினைந்து ஆக 27 எழுத்துக்களை முறையே 
முன்னே பூண்ட * அட்சர நட்சத்திரமாலை யாகவும் , 
முதலில் அ எழுத்துக்கு அடுத்து மெய் யெழுத்துப் 
பதினெட்டும் முறையாக வருகின் ற அகரம் அடுத்த 
மெய் வரிசை யாகவும் , க , கா , கி கீ முதலிய பன்னிரண்டும் 
பாட்டின் முதல் எழுத்தாகவரும் ககரவரிசை யாகவும் , அ , 
உ , ம - மூன்றும் கூடியே ஓம் ஆகி 

கின்ற தென்பதை விளக்க 
இந்நான்கும் முறையே முதலில் அமைந்த பாடல் களாக 
வும், முதல் எழுத்துக்களை யெல்லாம் ஒன்று சேர்த்துப் 
படித்தால் பூரண ஞாந குரு தேவா வா ! என்று வரும்படி 
அமைந்த பாடலாகவும் , ஒன்று , இரண்டு முதலிய எண் 
கள் பத்து வரை வரிசையாக வருமாறு எண்வரிசை 
பாக்களாகவும் , உயிர்க் குற்றெழுத்துக்கள் 

ஐந்தும் 
முன்னே வரத் தொடுத்த உயிர்க்குறில் தொடை யாக 

உ - என்ற சுட்டெழுத்து மூன்றும் பாட்டைச் 


வும் , அ 


: 


V 


சுட்டும் முதலெழுத்தாக அமையும் சுட்டெழுத்தணி 
யாகவும் , மேல் நாட்டு இசைமுறை பற்றிய இங்கி 
லீஷ் நோட்டுக்கள் , கருநாடக இசைக்குப் பொருத்தமான 
கீர்த்தனைகள் , பண்டைப் பெருமையுடைய தேவாரப் 
பண் , பாடற்கு மிக அரிய கட்டளைக்கலித்துறை , எளிதில் 
உளப்பதியும் கண்ணிகள் முதலிய பாவகைகள் 

கூடிய 
பாமாலைகளாகவும் இக் குருபர வணக்கம் அமைந்திருப் 
பது அகங்குளிரப் போற்றற்குரிய பான்மைய தாகின்றறது . 

இப்பாடற்கினிய வழிபாட்டு அன்பொழுக்கைப்பாடி 
யந்த பேரன்பினார் உயர் திரு . பாலகவி . ஆனத்தூர் 
3 க . வேங்கடராமன் அவர்கள் ஆவர் . இவர்கள் தமது 
பதின் மூன்றாவது வயது . முதலே இனிய தமிழ்ப்பாடல் 
பாடத் துவங்கினமையின் இவர்களை பாலகவி என்று 
அறிஞர்கள் அழைக்கலாயினர் . இவர்களது தாய்மொழி 
தெலுங்கு . தெலுங்கும் தமிழும் ஓரின மொழிகளாயினும் 
தலுங்கர் ஒருவர் - தேன் தமிழ் மணக்கும் பாடல்கள் 
இளமை தொட்டே பாடுவதென்பது திருவருள் செயலே 
யென்னல் 

வேண்டும் . தமிழ் இலக்கணம் , இலக்கியம் 
ஏதும் படிக்க வாய்ப்பு பெறாத நிலையில் பாலகவியவர்கள் 
பண்புமிக்க பாடல் புனைகிறார்கள் என்றால் வேறு 
எப்படி அதற்கு ஏது சொல்லமுடியும் ? அவர்கள் உள்ளம் . 
ஆண்டவனிடத்தில் அன்புகனிந்த உள்ளம் . அவர்கள் 
இயல்பு இனிமை சான்ற தனிமை இயல்பு . அவர்களைப் 
போல் பலரைப் பார்ப்பது அரிது . இயற்கை வயப்பட்ட 
அவர் உள்ளத்தினின்றும் உருகி ஊற்றெடுத்து வந்த 
இக் குருபா வணக்கம் அன்புள்ளம் கொண்ட அனை 
வர்க்கும் , தமிழ்ச் சுவை யறிந்த யாவர்க்கும் பெரும் 
பயன் விளைக்கும் என்பது திண்ணம் . 
திண்டுக்கல் , 

கீ . இராமலிங்கன் . 


21.8.1948 


ஆக்கியோன் குறிப்பு 


என 


திருவருட்செல்வர்காள் ! அன்பு வணக்கம் . 

குருபரனாரின் அருட்பெருங்கடலுள் ஒரு 
சிறு 

திவலை அடிமையின் உளத்தே புகுந்து 
இச்சிறு நூலை வரையச் செய்தது 
எண்ணுகின்றேன் . 

இதற்கோர் அழகிய அணிந்துரை இருப் 
பின் சிறப்பாயிருக்குமேஎனத்தோன்றிற்று . 
வழிகாட்டும் வான் பொருள் " 

என்னும் 
அருள் நிறை நூலை அவனிக் களித்த 
அண்ணலாரும் , திண்டுக்கல் நகராட்சி 
ஆணையாளருமான செந்தமிழ் விளக்கவள்ள 
லார் உயர் திரு. கீ . இராமலிங்க முதலியார் 
எம் . ஏ . , அவர்கள் அவ் அவாவை முற்று 
வித்தனர். அவர்கட்கு என் மனமுவந்த 
நன்றியைத் தெரிவித்துக்கொள்ளுகிறேன . 

இதனை அச்சிட ஊக்கிய ஸ்ரீலஸ்ரீ அருள் 
சக்தி அன்னையார் அவர்கட்கும் , வெளியிட 
ஒப்பிய கோவை த க . ஆ . வை . மகாசபை 
னர்க்கும் , முன்பணம் கொடுத்து தவிய 
காஞ்சிபுரம் ஆடை 

வாணிபர் 

உயர் திரு. 
தி . க . ஆ . குமாரசாமி முதலியார் அவர்கட் 
கும் , குறுகிய காலத்தில் 

அழகுற அச்சிட் 
தவிய காஞ்சிபுரம் ஸ்ரீ நிலயம் அச்சகத்தி 
னர்க்கும் என் அன்பார்ந்த நன்றி 
இந்நூல் திருச்சாத்தனூரில் அருட்கொடி 
விழாவில் வெளியிடப்பெறல் மகிழ்தற்குரிய 
தாகும் . 

அன்பர் பலரும் பெற்றுப் படித்துப் பய 
னுற்று , அவ்வுயர் அருட்பேற்றை அடியே 
னும் ’ பெற்றுய்யுமாறு ஆசிகூற வேண்டு 
மென்பதே அடிமையின் பணிவார்ந்த விண் 
ணப்பம் . 

இங்ஙன் , 
ஆனத்தூர். கே வேங்கடராமன் . 


உரியது . 


குரு வணக்கம் 


வவாவின் 


இரெட்டியப்பட்டி கவாமிகள் 


ரெட்டியப்பட்டி சுவாமிகள் துணை 


குரு நாதர் 


காண 


தருநாதா ! தருநாதா!! 

குருநாதா !!! 
அன்பு வணக்கம் . 
உன்னைச் சிறிதுநேரம் துதிக்க வேண்டுமென்று 
உனது அருளாணையால் அடியேனுடைய இதயத்தே 
தான்றிய ஓர் குறிப்பின் காரணமாக இதனை எழுதத் 
தாடங்குகின்றேன் . இதற்கேற்ற அளவு அறிவாற்றல் 
களைக் கொடுத்தருளவேண்டுமென உன் திருவருளை நாடி 
றைஞ்சுகின்றேன் . 

உலகம் இன்பமயமான தெனப் பலர்கூறுகின்றனர் . 
ஆனால் எல்லாமக்களும் இவ்வுலக சுகபோகங்களிற் சிக் 
குண்டு 

துன்பப்படுவதையே பெரும்பாலும் 
வேண்டியுள்ளது . உன்னைப்போன்ற மகான்களெல்லாம் 
இவ்வுலகை இன்பவடிவாக, இன்பமயமான இறைவன் 
வடிவாகக்கண்டு, பேரின்ப மனுபவித்து , தாம் பெற்ற 
இன்பம் வையமெலாம் பெறட்டும் என்று அறைகூவி 
யழைத்தனர். 

அத்திரி மரீசி கௌதமர் யாஞ்ஞவல்க்யர் வசிட்டர் 
நாரதர் முதலிய இருடிகளும் , அப்பர் , சம்பந்தர் , சுந்தரர் , 
மணிவாபாசகர் கிய சமய குரவர்களும் , மெய்கண்டார் , 
அருள் நந்தியார் , மறைஞான சம்பந்தர் , உமாபதி சிவம் 
ஆகிய சந்தான குரவர்களும் பெரியாழ்வார் , ஆண்டாள் , 
குலசேகரர் , திருமங்கைமன்னன் , தொண்டரடிப் பொடி 
யார் , திருமழிசையார், மதுரகவி , பொய்கையார் , பூதத் 
தார் , பேயார் , சடகோபர் , திருப்பாணாழ்வார் ஆகிய பன் 
னிரு ஆழ்வார்களும் , கௌதமபுத்தரும் , இயேசுநாதரும் , 
நபிநாயகமும் , திருமூலரும் , ஒளவையும் , கபிலரும் , வள்ளு 
வரும் , அருணகிரியாரும் , தாயுமானாரும் , இராமலிங்க 
அடிகளும் இன்னும் எண்ணிறந்த மகான்களும் இத்தூய 
திருத்தொண்டைப் புரிந்தனர். 


2 


குரு வணக்கம் 


மாயை 


மகான்கள் செய்த பெருங்காரியம் துன்பத்தைமாற்றி 
இன்பமயமாக்கியதே . துன்பம் என்பது எங்கே இருக் 
கிறது ?--எண்ணத்தில் . எண்ணம் எங்கு உ . திக்கிறது ? 
- மன தில் . மனம் ஏது ? -- மனமே மாயை . 

என் 
பது என்ன ? - இருள் , அவ்விருள் எப்படிவந்தடைந்தது ? 
-அஞ்ஞானத்தால் , ஆகையால் அஞ்ஞானம் நீங்கிவிட் 
டால் இன்பம் உதயமாகிறது . இதெல்லாம் ஏட்டில் உள் 
படிக்கலாம் . பேசலாம் . 

நடைமுறையில் 
வேண்டுமே ! அதற்குத்தான் குரு தேவை . கு என் 
றால் அஞ்ஞானம் ; “ ரு ” என்றால் ஒழிப்பவர் . ஆகவே 
குரு என்றால் அஞ்ஞான த்தை ஒழிப்பவர் என்று தெரி 


- 


ளன 


கிறது . 


ஆனால் இந்தக்காரியம் சாதாரண மக்ககளால் செய் 
யக்கூடியதா? - அல்ல , எல்லாரிடத்திலும் இந்தச்சக்தி 
யிருந்தாலும் அனுபவத்தில் பழுத்த நின்போன் றாருக்கே 
க்காரியம் சாத்தியமாகும் . 


ஆ ! என்ன கருணை ! என்ன கருணை !! உலக மக்கள் 
உய்யும் வழி தெரியாது துன்புறுவதைக் கண்டு என்ன 
அற்புதமான 

சட்டம் 

வகுத்தளித்தாய்! இறைவன் 
அருளை எல்லோருக்கும் எளிதே மடுத்துத் தர எவ்வளவு 
அற்பு தமான திட்டம் வகுத்தாய் ! என்ன 

அருமையான 
கட்டு திட்டங்களை அமைத்துள்ளாய் ! நினது சட்டத்தை 
உறுதியுடன் நம்பிக் கடைப்பிடிக்கும் மெய்யன்பர்கட்கு 
எவ்வளவு விரைவில் அருள் புரிகிறாய் ! நின் கருணையே 
கருணை ! 


உலக மக்கள் யாவரும் உய்யட்டும் என்று தான் நீ மிக 
எளியமுறையில் சட்டம் வகுத்தாய் . சட்டம் கடுமை 
என்று தோன்றினாலும் கைக்கொண்டுவிட்டால் எவ்வித 
இடையூறுமின்றி மிக எளிமையாக அனுட்டிக்கும் ஆற் 
றலையும் அருளுகின்றாய் . எத்தனையோ ஊர்களுக்குச் 
சென்று சென்று நல்வழி யுணர்த்தினாய் ; எத்தனையோ 
அடியார்குழாங்களின் மூலமாகவும் உணர்த்தி வருகிறாய் . 
மக்கள் யாவரும் கைப்பற்றி விட்டார்களா ? இல்லை . 


குருநாதர் 


3 


ஏன் ? நினது திருவருள் மனிதனை நாடிச்சென்று உய் 
விக்க எண்ணுகிறது ; ஆனால் மனிதனின் தீவினை விலக் 
கிக்கொண்டு செல்கிறது . என் செய்யலாம் ? இறைவன் 
திருவுளம் இவ்வாறு போலும் ! இனிவரும் புதுயுகத்தில் 
எங்கு காணினு - நின் சட்டத்தை அனுட்டிக்கும் அன்பர் 
மயமாகவே காணலாம் என்பது நினது அருளால் அன் 
பர்கள் கொள்ளும் நம்பிக்கை . 


து சிறுவயதிலிருந்து கடவுள் நம்பிக்கை கொண் 
டிருந்தது . பள்ளிப்படிப்பான தும இரண்டொரு புரா 
ணம் படித்தது . அருட்பா படிக்க ஆரம்பித்தது . இராம 
லிங்கரிடம் அன்பு கொண்டது . இதற்குள் குடும்ப பாரம் 
பெரிதாயிற்று . விடு தலை உண்டா ? என 

ஏங்கியது . 
கைவல்யம் படிக்க அவாவியது . ஏட்டுக்கல்வியில் என்ன 
லாபம் ? எந்த முறையில் நடந்துகொள்வது எனத் தெரி 
யாமல் திகைத்துத் தடுமாறியது . தெய்வாதீனமாய் 
அருணை அடையவும் , பல பெரியாரைச் சந்திக்கவும் , 
சேலம் செல்லவும் , கோவை சேரவும் சந்தர்ப்பங்கள் 
வாய்த்தன . 


முத்துசாமி என்பவரின் நட்பு கிடைத்தது . அவர் 
மூலமாக நின் அருட்சட்டத்தை ஏற்குமாறு செய்வித் 
தாய் . இது சரிவர சட்டப்படி நடப்பதில்லை . வேளை யில் 
எழுந்து நீராடுவதே சிரமம் . ஆயினும் இதன் பால் நீ 
அளவுகடந்த அன்பு/பூண்டு , உன்பிள்ளை என்றெண்ணி , 
இதுசெய்யும் பிழைகளை மன்னித்துப் பாதுகாத்து வரு 
கிறாய் . என்ன அன்பு ! என்ன அன்பு!! உன் அன்பிற்கு 
யாது கைம்மாறு புரிய இதனால் இயலும் ? நீ யாரிடத் 
தில் என்ன கைம்மாறு எதிர்பார்க்கிறாய் ? 


நின் சட்டத்தைச் சரிவர அனுட்டித்து உய்ந்தால் 
| துவே நினக்குச்செய்யும் கைம்மாறு . அச்சக்தியையும் 
நீ தானே தரவேண்டும் ? இயற்கையை அடக்கியாளும் 

தி நினக்குண்டு . எந்தச் சக்தியும் வழங்க நின்னால் 
இயலும் . 


F 


4 


குரு வணக்கம் 


நின் போன்ற மகான்களின் சக்தி தான் உலகையே 
ரட்சிக்கிறது . 

அந்தச் சக்தியினால் தான் பாரத நாடு 
தொன்றுதொட்டு உலகில் சிறந்த ஒளியுடன் திகழ்கிறது . 
அந்தச் சக்தியின்றேல் உலகில் மழையேது ? வளமேது ? 
வாழ்வேது ? நல்லார் ஒருவர் உளரேல் அவர்பொருட்டு 
எல்லார்க்கும் பெய்யும் மழை " என்பது ஒளவை 
கல்லவா ? 


வாக் 


உலகம் ஓர்வயல் ; 

மகான்கள் அதன் விளைவு . 
உலகம் ஓர் மரம் ; 

மகான்கள் அதன் கனிகள் . 
உலகம் ஓர் மலர் ; 

மகான்கள் அதன் மணம் . 
உலகம் ஓர் கோயில் ; 

மகான்கள் அதனுள் ஒளிரும் மூர்த்திகள் . 
உலகம் ஓர் நதி; 

மகான்கள் அதன் நீரோட்டம் . 
உலகம் ஓர் மேகம் ; 

மகான்கள் அதன் மழைநீர் . 
உலகம் ஓர் மணி ; 

மகான்கள் அதன் ஓசை . 
உலகம் ஓர் மாணிக்கம் ; 

மகான்கள் அதன் பேரொளி . 
உலகம் ஓர் வீணை ; 

மகான்கள் அதன் தந்திகள் . 
உலகம் ஓர் பாடல் ; 
மகான்கள் அதன் இலை 

சை . 
உலகம் ஓர் வேதம் ; 

மகான்கள் அதன் உட்பொருள் . 
உலகம் ஒர் பாற்கடல் ; 

மகான்கள் அதிலெழும் வாமகம் 


குருநாதர் 


5 


உலகம் ஓர் கதிரவன் ; 

மகான்கள் அக்கதிரவனின் கிரணங்கள் . 
உலகம் ஓர் உடல் ; 

மகான்கள் அதன் உயிர் . 
ஆதலால் மகான்களின் செயல்கள் இறைவன் செயல் 
களே . மகான்களின் செயல்கள் , சொற்கள் , எண்ணங்கள் 
யாவும் உலக நன்மையை நாடுவனவாகவே யிருக்கும் . 
உத்தம மகான்களின் ஒவ்வோர் சுவாசமும் உலகைக் 
காத்து ரட்சிக்கக்கூடிய சக்தி வாய்ந் தன . ஆ ! மகான் 
களின் மகிமையே மகிமை ! மகான்களை வழிபட்டாலே 
ஆண்டவனை வழிபட்டதாகும் . மகான்களின் அன்பைப் 
பெற்றாலே ஆண்டவன் அருளைப் பெற்றதாகும் . திரு 
மூலர் முதலிய பெரியார் இதனை நன்கு வலியுறுத்தினர் . 
இதில் சந்தேகம் ஒன்றும் கொள்ளவேண்டிய காரணம் 
இல்லை . இப்போது உன னுடைய அன்பர்களை விசாரித் 
தாலே உண்மை புலப்படு மல்லவா ? 


ஒருவருக்குத் தாயும் தந்தையும் தெய்வமும் பிறவும் 
குருவே என்பர் ஆன்றோர் . இதுவும் அப்படித் தான் 
நம்பியுள்ளது . நம்பின வரை என்றும் காப்பதே மகான் 
களின் விசேட குணம் . நின்பால் அப்பெருங் கருணை 
ஏராளமாகத்தான் உள்ளது . ஆனால் ஒரே ஒரு விஷயம் . 
இது உண்மையான அன்பு பூண்டு நீ சொன்ன சட்டத் 
தில் ஓர் அணு மாத்திரமும் பிசகாமல் நடந்துகொள்ள 
வேண்டுமே ! அது தான் செய்வதில்லை நீயும் சிலநாள் 
பார்க்கிறாய் ; கருணை தோன்றுகிறது ; ஒரு சோதனை 
தருகிறாய் . அச்சமயம் இது என்ன செய்வது என்று 
தெரியாமல் திண்டாடுகிறது . அப்போது நீ “ இனிமேல் 
சரியாய் நடக்கிறாயா ? ஆண்டவன் அருளை உறுதியா 

யாய்ப் 
பிடிக்கிறாயா ? உனக்குத் துன்பம் பொறுக்க முடியவில் 
லையா ? மந்திரமாவது நீறு என்ற ஞானசம்பந்தரின் திரு 
நீற்றுப்பதிகம் நினைவு வருகிறதா ? இதோ , எங்கும் 
நிறைந்த கருணைக்கடலின் பேரருள் ; அஞ்சாதே ; இந்தா , 
திரு நீறும் தீர்த்தமும் ; பெற்று , துன்பத்தினின்றும் 
மீண்டு, இறையடியில் இதய த்தை இருத்து " என்கிறாய் . 


CO 


குரு வணக்கம் 


1 


ஆகட்டும் ஐயனே ! அப்படியே செய்கிறேன் ; முதலில் 
இந்தத் துன்பம் தீர அருள் செய் 

என்கிறது இது . 
அப்படியே " என்கிறாய் நீ. 

சோதனை விலகிற்று . துன்பம்சற்று நீங்கிற்று . இது 
பின்பு என்ன செய்கிறது ? பழைய கந்தனே கந்தன 
என்றபடி அசிரத்தை கொண்டுவிடுகிறது. பிறகு நீ பார்க் 
கிறாய் . " என்ன தம்பி ! உனக்கு எவ்வளவு சொன்னாலும் 
மறந்து விடுகிறாயே ! இப்படி மறக்கலாமா ? இப்போது 
மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன் ; இனிமேலா 
வது மறவாமலிரு ! உன் சுகத்தை நாடித் தானே சொல்லு 
கிறேன் " என்று மற்றொரு சோதனையைத் தருகிறாய் . 
அத்தருணத்தும துன்பம் பொறுக்கமுடியாமல் வருந்தி , 
முன்போலவே கெஞசுகிறது இது . அப்போது காத்து 
ரட்சிக்கின்றாய் . 


நீ அன்பர்களுக்குத் தரும்சோ தனையெல்லாம் அவர் 
கள் மன த்தை நல்வழிப்படுத்துவதற்கேயாகும் . ஆனால் 
அதைத்தாங்க இதற்குச் சக்தியில்லையே . நீ காக்க முன் 
வராவிட்டால் என்ன கதியாய் விடும்! ஆ ! எத்தனை கோடி 
அன்னையர்களானாலும் , எத்தனை கோடி தந்தையர்களா 
னாலும் , உன்போல் காக்கவல்லாரா ? , நீயே தாய் . நீயே 
தந்தை . நீயே உறவு . நீயே நட்பு . நீயே செல்வம் நீயே 
வருவாய் நீயே பெருநிதி . நீயே வாழ்வு . நீயே கண் . நீயே 
கண்மணி : நீயே அன்பு நீயே அறிவு நீயே அருட்கடல் . 
நீயே அனைத்தும் . உன்னை யடைந்தோர்க்கு எதுவும் 
கிட்டும் . 


எப்படியோ இதனிடம் உனக்குக் கருணை பிறந்து 
சட்டத்தில் ஈர்த்துக்கொண்டாய் . அன்பில்லாவிடினும் 
அன்பர் குழாத்துள் கலக்கச்செய்துவிட்டாய் , குருவின் 
அன்புக்குப் பாத்திரரானோர் எவ்விதத்தும் உய்வர் என் 
பார்கள் . ஆதலால் இது உய்யும் விதத்தை விரைவில் 
வழங்கியருள்க . சோதனைகள் அதிகமாய்ச்செய்ய வேண் 
டுமா ? வேண்டாம் . பொறுக்கும் சக்தி யிதற்கில்லை . நீ 
தான் அருளவேண்டும் . ஆதலால் விரைவில் பக்குவி 


குருநாதர் 

7 
யாக்கு . மெய்த்திண்மை தா . 

நிட்டையில் அமர்த்து . 
உண்மையை உணர்த்து . செம்பொருளைக்கண்டு அனுப 
விக்கும் உயர் நிலையை வழங்கு . உனக்கிது பெருங்காரிய 
பல்ல . உன் அருட் கரணத்தில் ஓர் அணுமாத்திரம் 
அனுப்பினால் இக்காரியம் நிறைவேறிவிடும் . ஆதலால் , 
தயவுசெய் . ஆண்டுகொண்டாய் ; அருள் நிலை உணர்த்து . 
பேரின்ப அமுதத்தை அருந்தச்செய் . அருட்பணியில் 
ஈடுபடுத்து . இங்கு சென்று இனனது செய் எனப்பணி . 
அதுதான் இதன் பிரார்த்தனை . 

இதன் மனம் தூய்மையுறச் செய் . பொது ஜன நன் 
மையையே புரியும் எண்ணமும் சொல்லும் செயலும் 
வழங்கு எல்லாவுயிரும் இறைவனாலயமாய் இனிதுகண் 
டிறைஞ்சும இயல்பினைத் தா . இவ்வேழையின் பிரார்த் 
தனையையும் ஏற்றருள் ! நிறை வேற்றியருள் ! திருவருள் 
வழங்கு ! விரைவில் வழங்கியருள்வாய் என்றே இது பரி 
பூரணமாய் நம்புகின்றது . 

ஏனென்றால் , மகான்கள் வாசம் செய்த இடத்தும் , 
மகான்கள் திருவடி தீண்டப்பெற்ற இடத்தும் , மகான் 
களின் பரிசம் உற்ற இடத்தும் , மகான்களின் திருக்கண் 
ணோக்கம் பட்ட இடத்தும் அவர்களுடைய தபோமகிமை 
யின் அம்சம்பட்டு, அந்த இடங்கள் புனிதமடைகின்றன 
என்றும் , மகான்கள் அமர்ந்திருந்த இடத்தில் பூமியில் 
சில முழ ஆழம் அவர்களின் யோக சக்தி பதியும் என் 
றும் , அநேக மகான்களின் வருகையைப் பெற்றுள்ளமை 
யாலேயே பல புண்ய தீர்த்தங்களும் , பல புண்ய க்ஷேத்தி 
ரங்களும் சிறந்த மகிமை பெற்று விளங்குகின்றன 
றும் பெரியோர் கூறுவர் . உத்தம மகானாகிய நீ இதன் 
உள்ளத்தை ஓர் உறைவிடமாகக் கொண்டுள்ளமை இது 
பூர்வம்செய்த புண்ய விசேடமே . நின் அருள் பரிசம்பட்ட 
உள்ளம் தூய்மை பெறுவதில் ஐயமேது ? 
இதன் பிரார்த்தனையும் நின் திருவருளால் நிறைவேறு 
மன்பதே நம்பிக்கை . நிறைவேற்றும் சக்தி நின்பால் 
உளது . அவசியம் விரைவில் நிறைவேற்றி யருள் . 

ஓம் சற்குரு . 


என 


ஆதலால் 


திருப் பள்ளி யெழுச்சி . 


( உயிர் வர்க்க மாலை ) 


அருளறி வாகியெ 

கணுநிறைந் தருள் செய் 
அற்புதப் பொருளருள் துணையென வுணர்ந்தே 
இருளகன் றிடவுல கினிலெலா வுயிரும் 

இன்பமெய் தற்கெனத் திருநெறி வகுத்துப் 
பொருளனைத் தினுமுயர் செம்பொரு ளளிக்கும் 

புனிதனே மனிதனாய் இனிதுவந் தவனே 
மருளரு மனத்தமர்ந் தாட்சிசெய் தருளும் 

மன்னவனே பள்ளி யெழுந்தரு ளாயே 


ஆணவ கன்மமா யாமலம் மூன்றும் 

அடியொடு தொலைந்திடச் செய்யவல் லவனே 
வீணல சங்கமும் கோழியு மொலித்தல் 

விடிந்தது பொழுதருட் கதிரவன் வரவு 
காணவென் றேமலர் கிற துளக் கமலம் 

காரிருள் மாயையாம் திரையகல் கிறதே 
பேணிநல் லருள்புரிந் தெனையுமாட் கொண்ட 

பெருந்தகை . யேபள்ளி யெழுந்தரு ளாயே . 


இனிமையாம் தமிழை யோ தாதுணர்ந் தருளால் 
எண்ணிலாப் பாட 

பாடல்கள் கூறருட் புலவா 
தனிமையும் மோனமும் மேவியே பொதிகைத் 

தண்வரைக் குகையினில் அமர்ந்தமே லவனே 
பனிமலர் கொண்டு நின் பக்தர்கள் பலரும் 

பரவிட முன்றிலிற் காத்திருக் கின்றார் 
இனுமெனக் கருள்செயத் தாமதம் வேண்டா 

என்குரு வேபள்ளி யெழுந்தரு ளாயே . 


10 


குரு வணக்கம் 


ஈரமில் லா மனத் தீனர்பால் மருவா 

தென்றுமெய் யன்பர்பால் எய் திடச் செய்தாய் 
ஆரமும் மலரும் நீ ருங்கொடே பூசை 

ஆற்றியைம் புலனையும் வென்றுநிற்பதுவே 
வீரமென் றுலகுக் குணர்த்தினாய் ஞான 

வித்தகா சுத்தசாத் வீகமாம் சொருபா 
சேருமென் பவமெனும் லைதுகள் செயவே 

சீரிய னே பள்ளி யெழுந் தரு ளாயே . 


உத்தம வாழ்வையிவ் வுலகிலெல் லோரும் 

உண்மையில் நடத்திடற் கான நன் னெறியை 
சுத்தம னத்துடன் தந் தருள் புரிவோய் 

துரியநல் வெளியினில் சோதியைக் கண்டே 
நித்தமும் சச்சிதானந்தவிண் ணமுதை 

டையி லிருந்தருந் திடுமகா யோகி 
இத்தருணத்தினில் எனக்கருள் புரிய 

என் குரு வேபள்ளி யெழுந்தரு ளாயே . 


நிட்ன 


ஊசலிற் கயிறுகள் அறுந்துவீழ் பலகை 

ஓரிடத் தசைவுறா தமைவதைப் போன்றே 
மாசுறு வினைக்கயி றறுந்து மோனத்தில் 

மன்னிய முனிவனே ஞான மா மழுவால் 
ஆசையெ னும்விருட் சத்தினை யழித்தே 

ஆணவக் காட்டையும் அழிக்கும் மேலவனே 
தேசுறு திருவருட் கொடியினை நிறுவும் 
தேசிக னே பள்ளி யெழுந்தரு 

ளாயே 


எண்ணமும் சொற்களும் செய்கையும் தூய்மை 

எய்தியே திகழுதல் வேண்டுமென் றினிதே 
புண்ணிய மிக்கமெய் யன்பரை த் தேடிப் 

புனி தநன் மொழிகளால் அருள்நெறி யுரைக்கும் 
திண்ணிய மோனியே ஞானியே பொழுதும் 

திவ்யமாய்ப் புலர்ந்தது வினையிருள் நீங்க 
உண்ணெகி ழுணர்வினால் உண்மையை யுணர 
* உவந் தரு ளப்பள்ளி யெழுந்தரு ளாயே . 


நவிலரு மாயையாம் பனியகன் 
ந 
திருப்பள்ளி யெழுச்சி 

11 
ஏ துவும் யுக்தியும் உரையும் யோ சனையும் 

இனிய ஆராய்ச்சியெல் லாங் கடந் திலகும் 
நாதனைப் போதனைத் தீதிலா நெறியால் 

நாடுகென் றுலகினர்க் கன்பொடு நவின்றோய் 
சூதுவஞ் சனையிருள் தொலைந்ததின் னருளாம் 

சூரியன் உதய வெற்பணுகினன் காணாய் 
ஏதுவந் தாலும் அஞ்சேல் எனப் புகலும் 

என் குரு வேபள்ளி யெழுந்தரு ளாயே . 
ஐந்து பூ தங்களும் அவைகளின் தொழிலும் - 

அளவிலா வுலகமும் கடவுள்பே ரருளால் 
வந்துதித் தேயிருந் தழியும் முன் போலே 

வருமிவற் றினில் மயங் கா தருள் வெளியைச் 
சிந்தைசெய் திடுகவென் றினி துணர்த் திடுவோய் 

திருவருட் கதிரவன் உதித்தனன் காணாய் 
எந்தையே யருள்கவென் றன்பரேத் துகிறார் 

என்குரு வேபள்ளி யெழுந்தரு ளாயே . 
ஒப்புயர் வற்றமெய்ப் பொருளெனும் கதிரோன் 

உதித்தனன் வினையிரு ளொழிந்த துள் ளமெனும் 
நற்பெருங் கமலமு மலர்ந்ததிவ் வாயால் 


தப்பிலா வுணர்வினால் இறைவனைக் கருதும் 

தருணமிஃதேயென வொலித்ததொண் சங்கம் 
இப்பிற வியினில் மெய்ந் நிலையுணர்ந் திடவே 

எனக்கருளப்பள்ளி யெழுந்தரு ளா 


ளாயே . 


ஓது நூல் யாவினும் உறைந்திடும் பொருளை 

உள்ளுணர்ந் தருளினால் அறிவொளி மிகுந்தே 
தீதிலா ஆன்மஞா னப்பொருள் திரட்டித் 

திவ்யமாய் உலகினர்க் கேதரற் கெண்ணி 
கோதிலா அடியவர் இருப்பிடம் தேடிக் 

கொண்டுசென் றேஉப தேசங்கள் அருளும் 
சாதுவே ரெட்டியப் பட்டியில் தோன்றும் 

சற்குரு வேபள்ளி யெழுந்தரு ளாயே . 


12 


தரு வணக்கம் 


ஔவியம் அற்றநெஞ் சினர்களாய் உலகோர் 

அன்புடன் விளங்கிட வேண்டி நன் றுழைத்தோய் 
செவ்விய பிள்ளையார் குப்பநன் னகரில் 

திருவருள் விலாசத் தன்னையார்க் கருள்வோய் 
திவ்விய மாய்த் திருச் சா 

சாத்தனூ 

ரினில்நின் 
சீரருட் கொடியைநாட் டியபெருந் திறலோய் 
எவ்வுயி ரும்பே ரின்புற நினைக்கும் 

என்குரு வேபள்ளி யெழுந்தரு ளாயே . 
அஃகலில் லாதமெய்ச் சுகம்விரும் பாமல் 

அல்லுநண் பகலுமாய் அனுதினம் உழைத்தும் 
வெஃகிய சுகம்பெறா துலகுளோ ரெல்லாம் 

வீணிலே மாள்வதைக் கண்டிரக் கமுடன் 
சுஃறென வினைக்கடல் வற்றிடச் செய்யும் 

தூயநன் னெறியினை யெளிதிலே காட்டி 
இது தான் வழியெனச் சொல்லியின் ப 

பருளும் 
என்குரு வேபள்ளி யெழுந்தரு ளாயே . 


அர்ச்சனை . 
( அட்சா நட்சத்ர மாலை . ) 


அன்புரு வாயொளிர் அண்ணால் நமோநம 

துன்பம் விலக்கிடு தூ யோய் நமோ நம 
இன்பம் அனைத்தையும் ஈவோய் நமோநம 

அன்புடை யோர்கட் கருள்வோய் நமோ நம 
ஆதர வேசெயும் ஐயா நயோநம 

தீது தவிர்குரு தேவா நமோநம 
நீதி காத்தருளும் நேயா நமோநம 

சாதுவாய் அருளும் சாமீ நமோநம 
இருள்கெ டப்புரியும் ஏகா நமோநம 

மருளை மாற்றியருள் வள்ளால் நமோ நம 
கருணை யைச்சொரியும் கண்யா நமோ நம 
புருஷ ஸ்ரேஷ்டனெனப் போந்தாய் நமோநம 


அர்ச்சனை 


13 


ஈசன் அன்பர்களைக் காப்பாய் நமோநம 

ஏசு முகம்மதொத்த எந்தாய் நமோநம 
ஏசு வோர்க்கும்நலம் ஈவோய் நமோநம 

தேசு மிக்க அருட் செல்வா நமோநம 
உத்த மக்குண உதாரா நமோநம 

சுத்த ப்ரம்மவொளி தோய்வோய் நமோநம 
சித்தி யாவுமுற்ற சீலா நமோநம 

பத்தியைத் திருத்து புண்யா நமோநம 
ஊமை பேசச் செயும் ஒருவா நமோநம 

காமம் நீக்கிடு மகானே நமோ நம 
சேம நிதியனைய தேவே நமோநம 

யாம ளப்பரும் இயல்பே நமோநா 
எதுவும் செய்யவல்ல ஈசா நமோ நம 

இதய மாசகற் றிறைவா நமோநம 
புதுமை பழமை பொலிவோனே நமோநம 

சுதின மெவையுமெனச் சொல்வோய் நமோநம 
ஏக்கம் தவிர்த்தினி தருள்வோய் நமோநம 

தூக்கம் தொலைத்த ஈகரூபா நமோ நம 
மார்க்கம் வகுத்தசுப்ர மண்யா நமோநம 

யார்க்கு மே அருள் இனியோய் நமோநம 
ஐந்து பொறிகளை அவித்தோய் நமோநம 

முந்தும் ஆணவம் முறித்தோய் நமோநம 
சிந்தென் வினைகள் வற்றச் செய்தேதோய் நமோநம 

மந்தி ரம்புகல் மணியே நமோநம 
ஒன்றி றையென வுரைத்தோய் நமோநம 
என்றும் மெய்சொல இசைத்தோய் ந 

நமோநம 
நன்று செய்திட நவின்றோய் நமோநம 

பொன்றும் பாவமென்ற புனிதா நமோநம 
ஓமெ னும்பொரு ளுரைப்போய் நமோநம 
பூமி பில்வந் தருள் போ 

தா 

நமோநம் 
மாம யல் தவிர் மருந்தே நமோநம 
நாம ரூபமுறு நாதா நமோநம 


14 


குரு வணக்கம் 


ஔவை போல்மொழி யருள்வோய் நமோநம 

திவ்ய நெறியையருள் செய் வோய் நமோநம 
எவ்வு யிர்க்கும் இரங்குவோய் நமோநம 

வெவ்வி னைகள் வீழ்த்தும் வீரா நமோநம 
கற்றி டாதெவையும் கற்றோய் நமோநம 

உற்ற உண்மை உணர்விப்போய் நமோநம 
சொற்றி றன்மிகு சொற்செல்வா நமோ நம 

குற்ற மும்குணமாய்க் கொள்வோய் நமோநம 
ஙகர மெனவேயிங் ஙனேற்பாய் நமோநம 

சுகுண மனைத்து நல்கு சுத்தா நமோநம 
சகல மொழிகளில் சதுரா நமோநம 

புகலொ ணாதபுகழ் பூண்டோய் நமோநம 
சமயம் யாவும்கண்ட சாந்தா நமோநம 

சமர சத்தையருள் சாதூ நமோநம 
அமல பக்தியருள் அன்பா நமோநம 

நிமலன் கோயில் நிறுவுவோய் நமோநம 
ஞமலி யெனைத் திருத்தும் நாதா நமோநம 

விமல னருள்சுக விளக்கே நமோநம 
குமர னெனப்பொலியும் கோனே நமோநம 

நமனை வென்றசிவ ஞானீ நமோ நம 
டம்ப மின்றிமிளிர் தக்கோய் நமோநம 

நம்பு வோர்க்கருளும் நல்லோய் நமோநம 
உம்பர் நா தனருள் உண்போய் நமோநம 

வம்பர் களையும் வெல்ல வல்லோய் நமோநம 
இணக்க மாகச்சுகம் ஈவோய் நமோ நம 

வணக்கம் செயுமுறை வகுத் ேதாய் நமோ நம 
அணுத்வம் ப்ரமத்வம்முத லானோய் நமோநம 

நுணுக்க முணர்த்து ஞான நூலோய் நமோநம 
தந்தை தாய்குரு என் தலைவா நமோநம 

சிந்தை சொல்செயல் செழிப்பே நமோநம 
விந்தை பல விளக்கும் விபுவே நமோநம 
எந்தை யருளுலகுக் கீவோய் நமோநம 


அர்ச்சனை 


15 


நன்மனத்தினில் நண்ணுவோய் நமோநம 

கன்ம னத்தையும் கரைப்போய் நமோ நம 
புன்மை தீர்த்தருள் புராணா நமோ நம 

வன்மை மிக்க மறை வாயா நமோநம 
பகரொ ணாத்தவம் பண்ணினோய் நமோநம 
நிகரி லாதவொரு நேயா நமோநம 
கபரந்தரும் இறைவா நமோ நம 
யுகமி தில்சிறந்த யோகீ நமோநம 
மறைமு தல்துதி வரைந்தோய் நமோ நம 

நிறைவு றுந்து திபு னைந்தோய் நமோநம 
கறையி லாவுளங்கொள் கர்த்தா ந 

நமோநம 
முறையு ணர்த்திய முதல்வா நமோநம 
யதிகள் வாழ்த்தும் யதிராஜா நமோநம 

விதிவிலக்குசொல் விவேகா நமோநம 
பதிதொ றும்செலும் பகவா நமோநம 

கதியை நல்கு கருணாளா நமோநம 
ரத்தினம் என ரமிப்போய் நமோநம 

முத்து ராமர்குரு மூர்த்தீ நமோநம 
சுத்த அருள்விலாஸ் ஜோ தீ நமோநம 

முத்து சாமிக்கருள் மோனீ நமோநம 
லச்சை தீர்த்த லாவண்யா நமோநம 

இச்சை பூர்த்திசெயும் ஈசா நமோநம 
விச்சை யாவும்வல்ல வீரா நமோநம 

கொச்சை தீர்த்தருள் கொடுப்போய் நமோநம 
வஞ்ச மற்ற அருள் வாரீ நமோநம 

சஞ்ச லம் தவிர்க்கும் தந்தாய், நமோநம 
நெஞ்சில் நின்றருள் நிமலா நமோநம 

மிஞ்சு கர்வம்விலக் குவோய் நமோநம 
அழகன் ஒளிவிளக்கும் அப்பா நமோநம 

பழகு தமிழளித்த பண்பா நமோநம 
வின்ழையு மனைத்தும் தரும் மேலோய் நமோநம 
அழிவி லருள்வழங் கறிவே நமோநம 

ஓம் ஓம் 


ஓம் . 


தோத்திரங்கள் 


( உயிர் வர்க்க மாலை ) 


அருள்வளத்தைக்கொழித் திடவேண்டியே யென்றும் 

அன்பருள மாம் நிலத்தே 
அற்பு தப் பொருள்நிறைநல் உபதேச மழைபொழிய 

அழகாய் எழுங்கொண்ட லே 
இருவகைப் பற்றினையும் வெட்டியெறி மழுவே யென் 

இதயந் திருத்து கொழு வே 
இணையற்ற பக்தியெனும் விதையை நாட் டிச்சாந்தம் 

என்னுநன் னீர்பாய்ச்சி யே 
மருவுசன் மார்க்கமாம் வேலியைக் கோலியே 

மாண்பாய்ப் புரந்து ஞான 
வளமான விளைவைப் பெருக்குமோ ருழவ னே 

வாக்குமன முங்கடந் தே 
துரியநிலை மேவியொளிர் சுத்தசாத் வீகனே 

சோதி தரி சனம் விரும்பும் 
தூய அடியார்களுக் கருள்செய்குரு நாதனே 
சுகவாழ் வெனக்கருள்க வே . 


ஆசைக ளனைத்தையும் சுட்டெரித் துள்ளமதை 

ஆண்டவன் இருக்கையாக்கி 
அல்லுநண் பகலுமெங் நேரமு மவன் திரு 

வடித்தியா னம்புரிந் தே 
நேசமுடன் நல்யோக மார்க்கத்தை நாடி 

உயே 
நிட்டானு பூதி யெய் தி 
நிகரிலா யோகசக் தியினா லருட்செல்வம் 

நிறையத் திரட்டிமகிழ் வாய்க் 
காசினியில் ஈசனடி யார்களுக் கு தவிடக் 

கருதியாத் திரைசெய்தெங் கும் 
கணபதிக் காலயங் களையமைத் தன்பரைக் 

கட்டு திட் டங்களுட னே 
மாசற்ற நெறியிலொழு கச்செய்து சட்டமும் 

வகுத் தீந்த ஞானகுரு வே 
மனவழுக் கினை நீக்கி மெய்ஞ்ஞான அமுதினை 
வழங்கிநீ யருள் புரிக வே . 


தோத்திரங்கள் 


17 


இன்பவர் மீந்தருள வல்லகுரு வேயடியர் 

இதயத் தமர்ந்த குருவே 
எண்ணற்ற துயர்களையும் நீக்குகிற குருவே 

இடம்பரம் வழங்கு குருவே 
அன்புமிகு குருவேமெய்யறிவு தரு குருவே 

அகந்தையை யகற்று குருவே 
அகப்பற் றுடன்புறப் பற்றையும் வேரற 

அகழ்ந்தெறியும் ஞான குருவே 
மன்பதைகள் இன்பமுற இறைவனருளால் தினமும் 

மகிழ்வோடு தவ முஞற் றும் 
மந்த்ர குரு வேயோக தந்த்ர குரு வேசின் 

மயத்தினில் நிலைத்த குருவே 
என் பிழைகளைப் பொறுத் தாட்கொண்ட குருவே 

யதார்த்தநிலை நல்கு குருவே 
இனிவிரைவில் அடியே ற்கும் ஞான சுக மேயருள் 
ஏகாந்த மோன குருவே . 


ளக 


ஈகையில் மிகுந்தொளிரும் வள்ளல்களும் அறிஞர்களும் 

எண்ணற்ற பலபுலவ ரும் 
லக்கண இலக்கியக் கலைஞரும் சான்றவரும் 

ஏந்தல்களும் அந்தணர்களும் 
ஓகைமிகும் அரசர்களும் வைசியரும் உழவர்களும் 

உலகுபுகழும் பெரிய ரும் 
ஓதுமறை நாலுமோர்ந் துண்மையன் பால் தினம் 

உரைத்தொழுகும் உத்தமர்க ளும் 
யோகியரும் முனிவரரும் இமையவரும் எண்ணற்ற 

யுககால தவசிகளும் நல் 
யோசனையொ டாராய்ச்சி செய்பவரும் உ 

உள்நோக்கி 
யுக்தியால் உணருபவ ரும் 
சோகமற நாடுமெய்ப் பொருளையீட் டியஞான 

சோதிமய மான குருவே 
சுத்தசாத் வீககுண மீந்தருள்க சாந்தியொடு 
துரியவொளி யீந்தருள்கவே . 


18 


குருவணக்கம் 


உலகெலாம் போற்றநெல் வேலிசில் லாவிலே 

ஓங்குரெட் டிப்பட்டி யென் 
றொளிருநற் பதியிலுத யம்செய்கதி ரேஞான 

ஒளியே அருள் விளக்கே 
இலகும் ஐங் கரவுபா சனையினால் அருளறிவை 

எய்திய மகாயோகி யே 
எங்கணும் பிரமமய மாய்க் காணும் ஞானியே 

ஏகாந்த சுகமோனி யே 
பலதிருத் தலமுமுற் றேயருட் பாடல்கள் 

பகர்ந்தருட் செல்வம்ஈட் டிப் 
பக்திமிகு மெய்யன்பர் கட்குநன் னெறிசொலிப் 

பரிவொடுப தேசம் அருளி 
உலவாத பேரின்ப வாழ்வடைய வேபுரியும் 

உயர்ஞான குருநாதனே 
உனது திரு வடிதொழு துன் மெய்த்துணையை வேண் .- 
உவந்து நீ அருள்புரிக வே . 

( னன 


ஊரூர்தொ றும்சுற்றி உத்தமர்களைத்தேடி 

உபதேச மொழிகள் அருளி 
உற்றபல துயர்நீக்கி எண்ணற்ற நோய்நீக்கி 

ஓங்குமல மாயை நீக்கி 
சீராரும் இவ்வுலகின் உயிர்கள் பால் மெய்யன்பு 

செய்திடக் கடவுளின் பால் 
செப்பரிய நற்பக்தி பூண்டுவழி படநல்ல 

திட்டமும் வகுத்தளித்தே 
தாராள மாயுதவி பலபுரிந் தனை இந்த 

தாரணியில் நின் பெயர்சொ லின் 
சகலவித வ்யாதிகளும் அகலும் ஒரு பெருமையி வண் 

சாற்றுவது மிக்கஎளி தோ ?. 
ஆராந லமுதமே உண்ணத் தெவிட்டா 

தகத்துள் ளினிக்கும்மது வே 
ஆன்மஞா னானந்தம் நல்கு குரு நாதனே 
அடியேனை ஆண்டருள் கவே . 


தோத்திரங்கள் 


19 


எண்ணங்கள் பலகோடி என் மனதினில் ேதான்றி 

எண்ணற்ற துயர் நல்கு தே 
எடுத்துரைத் தற்கொணாப் பேராசை யோர்புறம் 

எழுந்து போ ராடுகிற தே 
திண்ணிய அகங்கார மாம் பேயொர் புறமாட 

தீயபொய் யொடு பொறா மை 
சினம்மடமை லோ பம்மதம் மாச்சரியம் முதலான 

சிறுபேய்கள் பலவும் ஆட 
உண்ணவும் உறங்கவும் வீண்பொழுது போக்கவும் 

உண்மையை மறந் தலைய வும் 
ஒருமையுடன் இறைவன் இரு பதமலர் நினைக்கா 

துழல்கிறவர் உறவுகொள வும் 
நண்ணி அடி யேன் தினமும் அவமாக என துவாழ் 

நாளைத் தொலைத்தல் நல மோ ? 
ஞானசுக மே அருளி எனையாள்க நற்பிரம 
நாட்டம்மிகு குருநாத 

தனே . 


ஏக்கமுடன் ஏழையேன் இப்புவியினில்காம 

மென்னும் வலை யிற்சிக்கி யே 
எந்தநே ரமும் அவதியுறு தல்நன் றோ இறைவன் 

இணையடித் தாமரைகளை 
ஊக்கமொடு மெய்ப்பக்தி யோடுபூ சித்திடற் 

ரியநெறி யொன்றுமறி யேன் 
ஒருவித முயற்சியும் செய்யாமல் ஞான அமு 

துண்ணு தற் கேவிழைகி றேன் 
சூக்கும வுணர்விலேன் முற்பிறவி களில்மனத் 

தூய்மையுட னேகடவுளைத் 
துதித்ததுண் டோ என்ப தறிகிலேன் இத்தகைய 

துர்க்குணன் எனக்கும் நீ யே 
மோக்கமெனும் நித்தியானந்தசுகம் ஈந்தருள்க 

முத்தர்பலர் போற்றி செய்யும் 
மூர்த்தியாம் கணபதி யருள்மிகப் பெற்றொளிரும் 
முனிவனே தவராச னே . 


20 


குரு வணக்கம் 


ஐயனே நீ சொன்ன சட்டமதை அடியனேன் 

அன்போடும் அனுசரிக்க 
அருள்புரிந் ததுபோல் அதிற்சொல்லும் நெறியாவும் 

அடியேன் கடைப்பிடித் தே 
உய்யுமா றருளுவாய் மோகமா தியவலையி 

னுட்படா தாண்டருளு வாய் 
உலவாத பிரமஞா னானந்த மெய்திடற் 

கோர்வரம் தந்தருளு வாய் 
மெய்யுணர்வை யேயிந்த மேதினியு ளோரெய்த 

மிகமுயன் றிடுபெரிய னே 
மிருகவகை தாவர வகை.மனித வர்க்கமுறு 

வேதனைகள் யாவும் நீக்கிக் 
கையில் அங் குசபாச மோதகம் கொம்பேந்து 

கணநாதன் நல்லருளினைக் 
கர தலா மலகமென நல்குகுரு நாதனே 
கருணை மிகு குணபோத னே . 


ருகணமும் இறைவனடி மறவாம லேயுள் 

ளுணர்ந் துணர்ந் தொளிமயம் தாய் 
ஒப்பில்பர மானந்த மென்னுமோர் அமுதைான் 

றுண்டுண்டு கடவுளிட மே 
பிரிவற நிறைந்தொன்றி யிலகுமன முடையவா 

பிரியமுட னே அடிய ரைப் 
பிரமநிட் டையினிலமர் வித்தவர்களுக்கருள் 

பெருக்குகா ருண்யசொரு பா 
இருவினைக ளொப்பு மல பரிபாகம் வாய்த்திடற் 

கி தயந்த னைத்திருத்தி 
இச்சைசெயலறிவுக் கதீதமா கியமோன 

இன்பமுற அருள் புரிப வா 
அரை நிமிட மேனும் இவ் வுடலையுல கினை மறந் 

தடியனேன் நிட்டைபுரி ய 
அன்போடு நீயருள்க வேறு துணை யாருமிலை 
அருள் ஞான குருநாதனே . 


தோத்திரங்கள் 


21 


துபல கலைகட் கதீதமா யொளிர்கின்ற 

உயர்ஞான போதமதை யே 
உற்றுற் றுணர்ந்துணர்ந் துண்மையன் பாற்கசிந் 

துருகுநல் லுள்ளமீ வாய் 
வாதுசெய் திடுபவர்க ளுறவென்றும் நாடாத 

வகையருளுவாய் இறையருள் 
வண்மை சொலும் வாயோடு சிரமேற் குவிந்துதொழும் 

வார்கை யிரண்டும் அன் பால் 
ஏதமற ஆலயம் வலம்வந்து சாட்டாங்க 

மென்னுமுறையால் வணங் கும் 
யாக்கையும் பெற்றருளை யல்லாது வேறு துணை 

யிலையென்று நம்பிநிச மாய் 
மேதினியில் ஞானவாழ் வுற்றென் குடும்பத்தர் - 

விரவுபல சுற்றங்களும் 
வேறுபா டின்றியெவ் வுயிர்களும் பேரின்ப 
விண்ணமுத முண்ண அருளே . 


ஒளவை திரு நாரையூர் நம்பிகபி லர்க்கருளும் 

அண்ண லருள் தன்னையடி யார் 
அன்போடு பெற்றொளிர அருள்புரிந் தேநிட்டை 

அமர்வித்துன் அங்கைகளினால் 
செவ்வையா யவர்கள் மெய் தீண்டிநல் லருள் செய்த 

சின்மயா னந்தகுரு வே 
தீயபல வினை செய்த பாவியே னாயினும் 

திருவருளி னாலாண்ட னை 
எவ்வகையிலும் சோதனைகளினி செய்யாமல் 

என்றனைக் காத்தருளு வாய் 
ஏதுநீ செயினும்யான் செய்வதொன் றறிகிலேன் 

இனிய துணை வேறெவர் சொ லாய் 
இவ்வுலகி லெவ்வுயிரை யும் கடவு ளாலய 

மெனக்கண்டு பக்திசெய வும் 
ஏகசுக போகமெனு மெய்ஞ்ஞான நிலையெய்தி 
யிலகிடவும் விரைவிலருளே. 


குரு சொருபம் 


( அகரம் அடுத்த மெய் வரிசை ) 


அக்கரமு மாய் ஒலியு மாய்ச் சொல்லு மாய்ச்சொல்லில் 

அமைகின்ற பலபொருளு மாய் 
அரு வுமாய் உருவுமாய்ப் பருவத்தில் வருகிற 

அருட்குருவு மாய்த்தெய்வ மாய்ப் 
பக்கமொடு மேல்கீழி லாப்பொருளு மாய் இரவு 

பகலும் கடந்தநிலை யாய்ப் 
பகரவொண் ணாத தாய் எண்ணவொண் ணாததாய்ப் 

பார்க்கவொண்ணாதவடி வாய்த் 
துக்கமொடு சுகமெனக் கருதாத மன முடைய 

தூயவர்க் குள்ளமுத மாய்த் 
துரியமாம் வெளியிலொளிர் சோதியாய்த் திகழ்கின்ற 

சுத்தபரி பூரணத்தை 
எக்கணமும் மறவா துணர்ந்துணர்ந் துலகினையும் 

என்னுடம் பையும்மறந் தே 
ஏகாந்த மோனநிட் டானுபூ தியையடைய 
இனி தருள்க குருசொருப மே . 


அங்கிங்கெ னாதபடி எங்கும்உள்ளான் என 

அநேகபெரி யோர்புகன் றார் ; 
ஆனாலும் ஏழையேன் அவன் இருப் பிடமதை 

அறிந்ததிலை ; மன மாசொ டே 
எங்கெங்கு தேடினும் அகப்படான் எப்பொழுதும் 

என நவின் றனர்மெய்யடி யார் ; 
என் மன அழுக்கினை அகற்று தற் கான நெறி 

என் றும்யான் நாடியதி லை ; 
கங்குகரை யில்லாத பேராசை யென்னும் 

கடற்குள் ஆழ்ந் தேஅலைந் தேன்; 
கருணையொடு தூக்கிக் கடைத்தேற்ற வாஎனக் 

கதறுவது கேட்கவிலை யோ ? 
தங்கு தடை யில்லாது பெருகுகிற திருவருட் 

சக்திப்ரவாகமே! நற் 
சத்வமே ! சுத்தமே ! சத்யமே! நித்யமே ! 
சாந்த சற்குரு சொருப மே . 


தோத்திரங்கள் 


23 


அச்சாணி யாய்உலக மாம்தேரை என்றென்றும் 

அற்புதம தாய் நடத் தும் 
ஆதிபர வத்துவை அனாதியா கியபொருளை 

ஆனந்த மோன வமு தை 
பச்சைப்ப சேரென்ன எக்கால மும் தளிர் 

பரப்பித்த ழைக்கும் ஒளி யைப் 
பற்றற்ற உள்ளமுடன் அடியனேன் பற்றிடப் 

பதறியழு தழுதுக தறி 
ச்சையா கியபாலை யைக்கடந் தருளென்னும் 

இனியபைஞ் சோலை அண்மி 
என்றும் அழி யாதபேரின்பமாம் நீர் பருகி 

ஏகசுக போகமெய்தி 
அச்சமொரு சிறிதும் இல் லாதுவாழ் கின் றவாழ் 

வருளுவாய் ஞானவடி வாம் 
ஆண்டவனை எண்ணுகென யாவர்க்கும் ஓதிய 
அருள்ஞான குருசொருப மே . 


அஞ்சல்என் றடியார்களுக்க பயம் ஈந்து காத் 

தருளாட்சி புரியும் இறையை 
அன்போடும் உள்ளம் கசிந்துகண் ணீர்மல்கி 

அழுதுதொழு தேத்த அறியேன் 
வெஞ்சினம் உலோபம்மோ கம்காமம் மாச்சரியம் 

வீண்வம்பு பொய்பொ றாமை 
வெகுபொருளகள் மீதாசை டம்பம்ம தம் முதலான 

மிண்டரொ டுழன்று கெட்டேன் 
வஞ்சகம் மிகுந் தபாழ் நெறியினில் அலைந்தென து 

வாழ்நாளை வீணாக்கினேன் 
மாயையாம் வலையினுட் சிக்குண்ட எனைமீட்க 

வருகஎன முறையிடு கிறேன் 
சஞ்சலம் எலந்தவிர்ந் தானந்த மோன நிலை 

சார்ந்திட அருள் செய் தாள்வாய் 
சகலவுயிர் களும் எளிதில் இன்பமுறு நல்லநெறி 
சாற்றவரு குருசொரு பமே . 


24 


குரு வணக்கம் 


அட்டோத்ர சதநாமம் ஓதிஉள் ளன்போடும் 

அர்ச்சிக்கும் மார்க்கம் அறியேன் 
ஆராத காதலுட னே உருகி அழுதுதொழும் 

அற்புதத் துறையும் அறியேன் 
அட்டாங்க யோகங்கள் செய்ய அறி யேன் ஞான 

ஆகாச தத்வ அறியேன் 
அடிமையாய்ப் பிள்ளையாய் நேசயை உள்ளெழுந் 

தருளும் மெய்ஞ் ஞான வொளியாய் 
இட்டமொடு தொடர்புகொளும் முறையும் அறியேன் 
இவ்வுலகி லேஅலை கிறேன் 

[வீணில் 
எண்ணற்ற பேராசை யால்மனக் கோட்டைகளை 

எந்நேர மும்கட் டினேன் 
பட்டதெல் லாம்போதும் இனியும் நீ சோதனைகள் 

பலபுரிதல் நீதி யாமோ ? 
பாவியேன் வினை தீர்த்து மெய்ஞ்ஞான அமுதைப் 
பரிந் தருள்க குருசொரு பமே . 


அண்டபிண் டங்கள் எல் லாம் இறையின் வடிவென்பர் 

அணுஎன்பர் மேரு என்பர் 
அனைத்தும் அவன் உருஎன்பர் அவையல்ல என்பர் 
அருளியல்பு பெரிதென் பரால் 

[ அவன் 
அண்டர்முனி வரர்எலாம் உணரல் அரி தெனினும் 
அற்புத மிகும் தரி சனம் 

( அவன் 
அன்போடு போற்றும் மெய் யடியவர்க் கெளிதென்பர் 

அன்புசெயும் நெறி அறிகிலேன் 
தொண்டுசெயும் மார்க்கமும் தெரிகிலேன் தொண்டரைச் 

சூழ்ந்து தொடர் புங்கொண் டிலேன் 
தூய்மைசிறி தேனுமிலை என்றாலும் ஏழையைத் 

தாண்டனாய் ஆண்டு கொண்டாய் 
கொண்டபின் குணமின்மை நாடலால் பலகோடி 

குற்றம்உள் ளமை நாடலால் 
கூடிவரு லாபமிலை ஆதலால் செம்பொருள் 
கொடுத்தருள்க குரு சொரு பமே . 


தோத்திரங்கள் 


25 


அத்தமனம் உதயம் எதும் இல்லாமலே ஒளிர் 

அருட்கதிரை ஆன்ம ஒளியை 
ஆதாரம் ஓராறில் ஐம்பத்தொ ரட்சரமும் 

ஆகிமிளிர் கின்ற சுடரை 
சுத்தமன மாகிய செழும்புலத் தினில்விளை 

சுயஞ்சோதி யான விளைவை 
சூக்மத்தி னுள்ளும் ஒரு சூக்மமாய் இலகுகிற 

தூயதே சோம யத்தை 
புத்தியுக் திப்பொறி புலன்கட் கதீ தமாய்ப் 

பொலிகின்ற திரு விளக்கை 
புண்யபா வப்பற் றிலா தஞா னியர்கண்ட 

புதையலைப் பூர ணத்தை 
எத்திக்கிலும்க திரை நீட்டி உயிர் களை யெலாம் 

ஈர்க்கின்ற காந்த வடிவை 
இதயமிசை யேகண் டிறைஞ்சிநற் சேவை செய 
இனிதருள்க குரு சொருபமே . 


அந்தம் நடு ஆதியில் லாதமெய்ச் சோதியொளி 

அடியனேன் காண வேண்டும் 
அப்பெரிய சோதிப்ர காசத்தி லேகலக் 

தானந்த மெய் த வேண்டும் 
இந்தவுல குயிர்களின் துயரைமெய் யருளினால் 

எளிதினில் அகற்ற வேண்டும் 
எவ்வுயிரும் இன்பமுற வேகண்டு மகிழ்கின்ற 

எண்ணமுடன் அன்பு வேண்டும் 
எந்தநேரத்திலும் பொது நலச் சேவையை 

இயற்றுகிற சக்தி வேண்டும் 
இனியதொரு த்யாகவாழ்க் கையிலே நிலைத்தெங்கும் 

இன்பமே நிறுவ வண்டும் 
பந்தபா சங்களுள் மூழ்கி அலை கிறஎன் 

பகற்கனவும் மெய்க்க வேண்டும் 
பரவெளியில் ஒளிரும் நின தருளொளியில் ஒருசிறிது 
பகுதி அருள் குரு சொருபமே . 


26 


குரு வணக்கம் 


அப்பனே அன்னையே அருள் மிகும் குருவே 

அனாதியா கிய தெய்வமே 
அருளறிவு மயமே சிதாகாச வடிவமே 

ஆனந்த மாம் அமுதமே 
இப்பெரிய உலகமுதல் எண்ணற்ற கோடிஉல 

கெங்கும் நிறை வுறு கருணையே 
எல்லா உயிர்க்கும்உயி ராகியொளிர் ஒளியே 

எனப்போற்றி இதய மலர்மேல் 
ஒப்பரிய திருவருட் கதிரொளியி னைக்கண் 

டுளங்குளிர வேயரு ளுவாய் 
உலகுயிர்க ளுக்கெலாம் திருவருட் சக்தியால் 

உயர்சேவை புரிய அருள்வாய் 
எப்பொழுதும் எவ்விடமும் இறையொளியை யேகாணும் 

இன்பவரம் ஒன்று தருவாய் 
இந்நெறி செலத்தடுக் கிறமனதை வெல்லும் நெறி 

இனிதருள்க குரு சொருபமே . 
அம்மையிலும் இம்மையிலும் நன்மைபெறு நன்னெறியை 

அன்பொடுயிர் கட்கரு ளினாய் 
அல்லல் தரும் என் மனதை எளி தடக் கிடுநெறியை 

அருள்கஎன வேண்டு கின்றேன் 
செம்மையில் லாவழியி லேசென்று காமமாம் 

சேற்றினுள் அழுந்தி நாளும் 
தீயஎண் ணங்கள் பல எண்ணி எண்ணிக்கொடிய 

செய்கைகளை நாடி நாடி 
வெம்மைமிகு பேராசை கொண்டுவய தினையெலாம் 

வீணில்யான் போக்கல் நன்றோ? 
வே தனை யெலாந் தவிர்த் தானந்த மோன நிலை 

விரைவில்யான் எய்த அருள்வாய் 
பொம்மை போல் ஆடிவாழ் நாளைவீணாகவே 

போக்கும்மா னிடர்கட் கெலாம் 
புத்துணர் வளித் துண்மை யின்பமுறு செந்நெறி 
புகன்றசற் குரு சொருபமே . 


தோத்திரங்கள் 


27 


டையை 


அய்யனே அரை நிமிட நேரமா யினும் நிட்டை 

அமரவே வேண்டு மென்றால் 
அந்தோஎன் மனம் அதனை நாடவே யில்லையே 

அவதி தரு காம வலையில் 
பொய்யான நெறிகளில் புகுகின்ற தன்றிநற் 

புனிதநெறி புகுவ திலையே 
பொல்லாத பேராசை கொண்டலையு தைய இப் 

புன்மை தீர்த் தாண்ட -ருளுவாய் 
மெய்யான ஞான நெறி உணர்கின்ற திறம தனை 
விரைவில் நீ ஈந் 

தருளுவாய் 
மேலான த்யாகவாழ் வருளுவாய் நிட்டை 

விழைந்தமர்ந் தினிய பாலுள் 
நெய்யான 

ன துள துபோல் எங்கணும் பிரமவொளி 
நிறைவாகி யொளிர் உண்மையை 
நேருறக் கண்டின்ப மெய்துநெறி நல்கிட 

நினைந் தருள்க குரு சொருபமே. 
அர்ப்பணம் இறைவனுக்கேசெயற் பயனெலாம் 

ஆக்கிமெய் யருள் வாழ்விலே 
அடியே னும் வாழ்ந்தருட் சோதியொளி யூடே 

அகத்துட் கலக்க வேண்டும் 
சர்ப் மது போல்சீறி வந்தே கடித்தெனைத் 

தப்புநெறியிற் செலுத்தும் 
தவறான காமக் கொடும்பகையை வென்றிடத் 

தக்க நெறி தந்தரு ளுவாய் 
கர்ப்பத்தி னுள்ளே வளர்கின்ற சேயையும் 

கல்லினுள் தேரை தனையும் 
காத்தருளும் இறையருள் எனைக்காக்கும் என்பதென் 

கல்மனம் உணர்தல் என்றோ ? 
துர்ப்பழக் கங்களெல் லாம் தொலைய அருள் செயத் 

தோன்றும் ஞானச் சூர்யனே 
தூயபர மானந்த அமுதருள் சமுத்ரமே 
சுகுணசற் குரு சொருபமே . 


28 


குரு வணக்கம் 


அல்லல் தரு காமக் குழிக்குள் வீழ்ந் தென்வயதை 

அவலமாய்ப் போக்கல் நன்றோ? 
அவநெறி யெனும் திமிரம் அகலவரு பானுவே 

அருள் மாரி பொழியும் முகிலே 
கல்லை நிகர் மனதும் கரைந்துட் கசிந்திடக் 

கருதி அஞ்ஞானம் என்னும் 
கருந் திரை அகற்றிஉட் பல திரையும் நீக்கிக் 

கருத தினை விளக்கும் ஒளியே 
சொல்லரிய கருணைவடி வாகிமணி வாசகர் 

சொலும்வாச கத்தேனையோ 
தூயதிரு வாய்மொழியையோ மூவர் மறையையோ 

சொல்லி மன துருகி யறியேன் 
வெல்லரிய ஐம்பொறி யடக்காம லேகாம 

வெறிபிடித் தலையும் எனை நீ 
வீணன் என நீக்காமல் அருள் நெறிக் கீர்த்தருள 
வேண்டும் என் குரு சொருபமே . 


ணவம் 


அவ்வழியில் செல்வதோ இவ்வழியில் செல்வதோ 

அல்லதெவ் வழி செல்வதோ 
அனைவரும் அநேகவழி புகல்கிறா ரே என்ன 

அவதியடை யாம் லேநீ 
இவ்வழியில் ஏகுக எனத் தூய வ 

வழி தந்த 
இனியாற் றுணையே! பவம் 
எனும்கடல் கடத்தவரு புணையே ! என் 

எனும்பகையை வீழ்த்து கணையே ! 
செவ்வியநின் உபதேச நெறிநின்று நிட்டையைச் 

சீராய் அனுட்டித்( து ) உ ( ய் ) யத் 
திருவருளை நல்காது காமவலை யினில் விழச் 

செய்வது தகா தையனே ; 
செவ்வியுண ராதென்னை ஆட்கொண்ட பின்னர் என் 

தீமைகளை போக்கல் நன்றோ? 
சீரிய ! நின் மைந்தன் என் அகக்க தவை இனிதே 
திறந்தருள்க குரு சொருபமே . 


தோத்திரங்கள் 


29 


அழிவற்ற செம்பொருளை உணராம லேஏழை 

அவனியில் அலைந் தலுத்தே 
அநியாய மாக என் வாழ்நாளை வீணாக்கல் 

ஐயநீ அறியாத தோ ? 
வழி தவறும் என்மனத் தினை மாற்ற வல்லநன் 

மருந்துனது கையில் இலையோ ? 
மருளுற்ற என்பால் நடந்து வெகு தூரம் நீ 

வரநேர மாகின்ற தோ ? 
அழுது தொழு துருகியுனை வேண்டுதிறம் அடியனேன் 

அறியாமை தானொர் குறையோ ? 
அன்புவடி வான நீ அடியேனை இவ்வா 

றலைத் தழகு பார்ப்ப துண்டோ? 
பழுதுபடு நெறியிலுறு பாவியை எடுத்தாண்டு 

பரிவொடருள் அமுதம் ஊட்டிப் 
பக்குவம் அளித்தின்பம் நல்கவிரை வினில்வருக 

பரஞான குரு சொருபமே . 
அள்ளியள் ளிக்கருணை அமுதத்தை அனைவர்க்கும் 

அன்போடு தரும் வள்ளலே 
ஆசா பிசாசத்தை ஓட்டிமெய்ஞ் ஞானவித்( து ) 

அடியவர் உளத் ( து ) ஊன்றியே 
தள்ளரிய ஐம்புலச் சேட்டையாம் களையைத் 

தகர்த்தெறிந் ( து ) அன்பு நீரைத் 
தண்ணெனப் பாய்ச்சிநற் சாந்தமாம் வேலியைச் 

சதுருடன் கோலி அறிவால் 
உள்ளுணரும் மெய்ப்பத்தி யாம்காவல் செய்தே 

உயர்ந்தபர போக விளைவை 
உ.ண்மையா கியசுத்த சாத்வீக வழியினால் 

உண்டுண் டுயிர்கட் கெலாம் 
கொள்ளுக எனக்கொடுத் தெங்கும் ஆனந்தவொளி 

குலவிடக் கண்டு மகிழும் 
கோதில்வரம் கல்குவாய் ஆன் மலட் சியமே 
குறிக்கொளும் குரு சொருபமே . 


30 


குரு வணக்கம் 


அற்பமா கியவாழ்வை அடியேன் விரும்பியே 

அனுதினமும் அனவ ரதமும் 
அலைவதே தொழிலாகி எண்ணற்ற அவதியுறல் 

அழகோ புகன் றருளுவாய் 
பற்பல விதங்கள்யான் கற்றதும் கேட்டதும் 

பாழ்வழியில் நுழைவ தற்கோ ? 
பரமகுரு வான நீ ஆட்கொண்டும் இவ்வாறு 

பரிதவித் திட விடுவதோ ? 
நற்பழக்கத்தையே அறியாது வீணில்வாழ் 

நாளைக் கழித்தல் நலமோ ? 
ஞானமா மழுவினால் வேர றஎன் வினையென்னும் 

நச்சுமா மரம் வீழ்த்துவாய் 
சொற்ப நிமி டங்களா யினும் ஆத்ம நிட்டையிற் 

சொக்கிச் சிவா னந்தமாம் 
தூயவமு துண்ண அருள் நல்குவாய் மோன பர 

துரியமே குரு சொருபமே . 
அன்னம்உடை காசுக் கலைந் தலைந் தேநாளும் 

அவதியடை கின்ற தன்றி 
அநியாய மாய்க்காம மாம்குழியி லேவிழுந் 

தடியேன் வருந்து மாறும் 
நின்னருள் புரிந்திடிற் செய்வதொன் றறிகிலேன் 

நிறைகருணை யால் எடுத்தே 
நிகரிலா மெய்யின்ப மாம்கரையில் சேர்ப்பை என 

நினைவுற்று வேண்டு கின்றேன் ; 
அன்னை தந்தையர் எண்ணி லாரேனும் அவர் காட்டும் 

அன்புநின் அருட்கு நிகரோ ? 
ஆயிரங் கோடி 

சூரியர்களொளி யாயினும் நின் 
ஆத்மவொளி யினை யொவ்வுமோ ? 
முன்னை வினை யாவுமே வெந்தொழியு மாறுளே 

மூண்டெழுந் தோங்கு கனலே ! 
முக்தியா கியகனியை நல்குகற் பகமாய் 
முளைத்தசற் குரு சொருபமே . 


குருநாதன் 


[ ககர வரிசை ] 


கடல்மடை திறந்ததென உண்மையன் பர்க்கெலாம் 

கருணையமு தினை வழங்கும் 
கர்த்தனைக் கருதிஉள் ளுருகி ஆ றாக இரு 

கண்களும் மழை பொழியவே 
உடல் முழுது மேபுளக மெய் தஉல கினை மறந் 

துணர்வை அவன் வசமாக் கியே 
ஒப்பற்ற இன்பம் நுகர் நிலையடைக யாரும் என 

உபதேசம் நல்கும் வள்ளால் 
டமான உடலும் நற் றிடமான மன தும்மெய் 

திகழ்ஞான வொளியும் அழகும் 
சிற்றின்ப வாழ்க்கையைப் பேரின்ப வாழ்க்கையாய்ச் 

சீருறப் புரி திற மையும் 
கடமையை உணர்த்தி அக் கடமை தனை நெறியொடு 

கடைப்பிடித் திடும் முறை யையும் 
காசினிக் கருளும்வல் லபமும்உடை யோய்உனது 
கருணையருள் குரு நாதனே . 


காதலா கிக்கசிந் திருகண்நீர் மல்கியிக் 

காசினியை யேமறந்து 
கதறி அழு தழுதுபத றித் துடித் தையகோ 

காலன்வரில் என்செய்வ தெனத் 
தீதிலா வுணர்வினால் இறைவனை வழுத்தியே 

திருவருட் காளாவ னோ ? 
தீயஎண்ணம்வார் த்தை செய்கையை விடுத்தன்பு 

செய்திடவும் முயலு வேனோ? 
போதெலாம் வீணிற் கழிக்காமல் அருள் ஞான . 

போதத்தை நாடு வேனோ? 
பொறிவழியில் ஏகும் என் மனதை அருள் 

நெறியிற் 
புகுத்தும் நாள் விரைவில் வருமோ ? 
ஆதிநடு அந்தம் எதும் இன்றி எல் லாமாகி 

அருள் நாட கம்பு ரியும் ஓர் 
ஆனனந்த வத்துவருள் உண்டுயிர்க ளுக்கருளும் 
அண்ணலே குரு நாதனே . 


32 


குரு வணக்கம் 


கிருபையெனும் அருவிபல வழிகின்ற ஆனந்த 

கிரியே அருள்ஞான மாம் 
கிரணம் பரப்பியெழும் இன்பசூரியனே 

கெடாதென்றும் இலகும் ஒளியே 
பெருகு துய ராம் இருள் தவிர்க்கும் வெண் மதியே 

பெருங்கருணை பொழியும் நிலவே 
பிரபஞ்ச தாபநீங் கிட அருள் மழையினைப் 

பெய்யவரு கின்ற முகிலே 
சருகுபட் சணமுண்டு பலநாள் வருந்தித் 

தவம் செய்வோர் எய்து பேற்றைத் 
தாரணியில் இல்லறம் நடத்துவோர் எய்தும்வழி 

சாற்றும் மெய்ஞ் ஞான மணியே 
உருகுமன துடன் நினது நெறியைக் கடை 

கடைப்பிடித் 
தொழுகு திறன் ஈந்தரு ளுவாய் 
உண்மையா கியசுத்த சத்வவொளி நல்குவாய் 
உயர்மோன குரு நாதனே . 


கீழ்நெறியி லுறும் எனையும் உயர் நெறியில் ஈர்க்க எழு 

கீதமே ஞான யாழே 
கேடற்ற நிலையையருள் மோன இசை யே அன்பர் 

கேட்டிடக் கூவு குயிலே 
சூழ்பவம் அனைத்தையும் சுட்டெரித் திடவல்ல 

தூயசிற் கனலே பெருந் 
துன்பக் கடற்குள் ளழுந்தும் எனை அன்போடு 

தூக்கவரு கின்ற துணையே 
பாழ்வழக் கங்களிற் கண்மூடி யேகியே 

பாவமூட் டையை வளர்த்துப் 
பகட்டித் திரிந்த எனை ஆட்கொண்ட நின்னருட் 

பண்பை என் னென்று மொழிவேன் ! 
வாழ்வையே த்யாகவாழ் வாக்குவாய் சேவையே 

மாநிலத் தாற்ற அருள்வாய் 
மாசிலா ஞானவொளி நல்குவாய் இன்பே 
வழங்கவரு குரு நாதனே . 


தோத்திரங்கள் 


33 


ணமெனும் குன்றேறி நின்ற நிலை யே அன்பர் 

குறையெலாம் தீர்க்கும் நிறைவே 
கோதில்பேரானந்த த 

வொளி யேமெய் யடியரைக் 
கூவு தெய வீக ஒலியே 
பணமிகச் சேர்த்திடப் பேராசை மேற்கொண்டு 

பாவமே செய்து செய்து 
பலரையும் அலட்சியம் பண்ணி ஆன் றோரைப் 

பழித்துப் படா டோபமாய் 
ணவுக் குடைக்கு வீண் செலவுக் கெனத் தினம் 

உழைத்தலுத் திட்ட தன்றி 
உன்னன்பை நாடிடவும் உன்னருளை யெய்திடவும் 

உன்நெறியை இனிதோம் பவும் 
கணநேர மாயினும் கருதிலேன் எனினும் நீ 

கைவிடேல் என்னை ஐயா 
காத்தருளல் நின் பொறுப் ( பு ) இனிய அருள் அமுதினைக் 
கடிதிலருள் குரு நாதனே . 


உ 


கூற்றுவந் தால்ஏது செய்வதென அறியாது 

கூத்தாடி நாள் கழித்தேன் 
குறிக்கோளிலா துகெட் டேன் அன்பி லாது துர்க் 

குணனாகி யே திரிந் தேன் 
நேற்றிருந் தோர் இன்று சுடுகாட்டி னில் வெந்து 

நீறாவ தைக்காண் கிறேன் 
நேருறக் கண்டபினும் ஆசையை ஒழித்தின்ப 

நிட்டையினை நாட நினையேன் 
மாற்றறிய வொண்ணாச் செழும்பசும் பொற்சோதி 

மயமான அருளொளி யினை 
மயல்மிகும் இவ் வேழையேன் கண்டுளம் குளிரும் நாள் 

வருமோ புகன் றரு ளுவாய் 
பற்றுபோல் என்றென்றும் வற்றாமல் அருள் வெள்ளம் 

ஓங்கியுட் பாய அதனுள் 
உடலுணர்வும் உலகுணர்வும் இன்றி மூழ் கிக்களித் 
தாளிர்கின்ற குரு நாதனே . 


ஊள 


34 


குரு வணக்கம் 


கெட்டதே எண்ணினேன் ; கெட்டதே பே னேன் ; 

கெட்டதே செய்து கெட்டேன் ; 
கீழான நெறியில்யான் சென்றுவீ ணாகவே 

கெடுவதைப் பார்த்த பின்பும் 
இட்டமே போல்ஆட விட்டிடு தல் நல்லதோ ? 

எனையாள மன மில்லையே ? 
இன்பநெறி யில்லையோ ? அந்நெறிக் கே என்னை 

ஈர்க்கும்நற் றிறனும் இலையோ ? 
துட்டனே யாயினும் காத்தருளு வோம்எனும் 

தூயகரு ணையும் இல்லையோ ? 
சொன்ன இவை எல்லாம் இருக்க நீ காவாது 

சும்மா இருத்தல் ஏனோ ? 
விட்டகுறை தொட்டகுறை வந்தணுக வில்லையோ ? 

விரைவில்மெய் யுணர அருள்வாய் 
வித்தக த்யாகவாழ் வாற்றிமெய்ஞ் ஞான முற 
விழைகிறேன் குரு நாதனே . 


கேள்வியா லும்கற்ற கல்வியா லும்பெற்ற 

கீர்த்தியா லும்செல் வர் தம் 
கேண்மையா லும்தேக ஆண்மையா லும்சுகம் 

கிடையா தெனப் புகன்று 
வேள்வியாய் வாழ்வாற்றி ஆண 

ணவா திகளை அதில் 
மேவும்ஊ ணாக்கி அருளே 
மேலான அவியெனப் பெற்றுயிர்க ளுக்கெலாம் 

மெய்யின்பம் ஈந்தன் பரை 
ஆள்வதற் கே அவ தரித்தமெய்ஞ் ஞானியே 

அகமேவு சுக மோனியே 
அன்பமுத மே இன்ப மழையே அருட்கனியை 

அடியேன் அருந்தி மகிழும் 
நாள் விரைவில் வருமோ எனப்பார்த்து ளேன் இதனை 

நன்று நீ அறிதி கண்டாய் 
ஞான நிட்டையினில்யான் மூழ்கொரு வரம்விரைவில் 
நல்கியருள் குரு நாதனே . 


தோத்திரங்கள் 


35 


கையறவி லாநடுக் கண்ணொளி திறந்தருட் 

கதிரையான் காண வேண்டும் 
காசாசை முதலான பேராசை நீங்கியிரு 

கண்மூடி அமர வேண்டும் 
பொய்யுறு சடங்குகளில் ஏகாமல் என் மனம் 

புனிதநெறி நாட வேண்டும் 
பொழுதையெல்லாம்வீணி லேபோக்கி டா தருட் 

புகழிலே தோய வேண்டும் 
மெய்யுரை 

ரையை யேபுகல வேண்டும் அடி யார்நேயம் 
மேற்கொள்ள வேண்டும் அன்பே 
மிகவேண்டும் நின துவழி புகவேண்டும் ஆன்மார்த்தம் 

வேண்டும் நல் லுள்ளம் வேண்டும் ; 
ஐயமில் லா தன்பர் அருள் நெறி கடைப்பிடித் 

தானந்த அமுதுண்ணவே 
அன்போடு முறைவகுத் தவ ! விரைவி லேயின்ப 
அமுதருள்க குரு நாதனே . 


கொண்டபின் குற்றங்களைப்பார்ப்ப துண்டோ? 

குணம்சிறிதும் இல்லை யெனினும் 
கோதிலாத் தூயவழி யிற்றிருப் பும்சக்தி 

கொண்டுளாய் லாலே 
பண்டைவினை யின்வலி தடுத்தாலும் அதனையுன் 

பழுதற்ற தவவலி யினால் 
பஸ்மமாக் கித்தூய ஞான நெறி தந்தெனைப் 

பாதுகாத் தருளல் வேண்டும் ; 
தொண்டுபல செய்துயிர்க ளெய்துகிற துன்பம் 

துடைக்கும் நெறி நல்க வேண்டும் ; 
தூய்மையா கிய த்யாக வாழ்வருளி மெய்ஞ்ஞான 

சோதியிற் சேர்த்தல் வேண்டும் ; 
கண்டப்ப டாதகண் டாகார வத்துவாய்க் 

கருணைமய மாய்நிறைவுறும் 
கர்த்தன் அருளினை எளிதில் எய்தும்வழி கூறவரு 
காருண்ய குரு நாதனே . 


36 


குரு வணக்கம் 


கோபமொரு புறம்வந்து தோன்றியே என்றனைக் 

கொல்லாது கொல்லு கிறதே ; 
கொடிய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் 

கூடி எனை நாச மாக்கிப் 
பாபமூட் டையைவளர்க் கின்றகொடு மையையும் நீ 

பார்த்திருக் கின்ற தழகோ ? 
பட்டதுன் பங்கள் எல் லாம்போதும் இனி எனைப் 

பாழ்நெறி செலுத்தல் வேண்டாம் ; 
தாபமிக வுற்றுத் தவிக்கும் எற் கருள்நீர் 

தரும் தருணம் எத்த ருணமோ ? 
தாமதம் புரியவேண் டாம் ; கருணை வள்ளலே ! 

தயவுபுரி வாய் விரைவிலே ; 
ஞாபகம் மறந்தும் மெய் யருளன்றி வேறுபொருள் 

நான் வேண்டி டாமல் அருள்வாய் ; 
ஞான நா யகனருளை எளிதிலுயிர் கட்கெலாம் 
நல்கவரு குரு நாதனே . 


கௌவிநன் றுண்பதற் காகாத கனியையும் , 

கனவிடாய் தீர்ப்ப தற்கே 
கடுகளவும் உதவாத நீரையும் , வாயாற் 

கடிக்க வாகாக் கழையையும் , 
செவ்வையுற இறையருளை எண்ணுதற் காகாத 

தீயநெஞ் சையும் அன்பினால் 
சேவை செய்யாதுண் டுறங்கிக் கொழுக்கின்ற 

தேகத்தையும் புவியிலே 
எவ்வாறு திருவருள் படைத்ததோ ? அறிகிலேன் ; 

ஏழையேன் வாழ்வும் வீணே 
இவ்வா 

பாறு பாழாவ தெண்ணில் , அருள் என் றனையும் 
ஏன்படைத் திட்ட ( து ) ? அந்தோ ! 
ஒவ்வாத நெறியிலே ஏகும் அடி யேற்கும் நீ 

உண்மையை உணர்த்தல் வேண்டும் ; 
உயர்மோன இன்பமதை நல்கவே வேண்டும் ; அன் 
புருவான ரு நாதனே . 


தோத்திரங்கள் 


37. 


அரும்பும் தனிப்பரா னந்தத்தை அடியேன் 

அருந்திச் சுகிக்க வேண்டும் 
அதற்கேற்ப உனைமெல்ல மெல்லவுள் கிடவுண்மை 

யன்பையான் எய்த வேண்டும் 
கரும்பினு மிகுந்தசுவை யமுதமாய் நீ என் 

கருத்தினுள் இனிக்க வேண்டும் 
கல்லை நிகர் மனதைக் கரைக்கவே வேண்டும் 

கருத்தைத் திருத்த வேண்டும் 
விரும்பியுன் தரிசனம் காண அடி யாரெலாம் 

வேண்டிநிற்பதுவும் அறிவாய் 
வேறு துணை இந்தஏ ழைக்கில்லை என்பதும் 

விளம்பினேன் அதுவும் அறிவாய் 
அரும்பொனே வருகமணி யேவருக அன்பர்களை 

ஆண்டருளும் அரச வருக 
அண்ணலே வருக அரு ள றிவெனும் பேரொளி 
அளித்தருள்க குரு நாதனே . 


உயர்வற உயர்ந்தநிலை யுறுமோனி வருக என் 

உளத்தொளி விளக்க வருக 
உண்மையறி வானந்த வுருவோடு மொன்றுகிற 

உயர்நிலை யளிக்க வருக 
உயிர்க்குயி ரெனத் திகழ் ஒளித் திவலை யைச்சிறியன் 

உணருமா றருள வருக 
உணரவரி தாம்பொருளை உணர்வினுக் குணர்வாய் 

உணர்த்தியருள் பொழிய வருக 
அயர்வுற் றழுங்கும் இத் தருணத்தில் அடியேனை 

அருள்நெறிக் கீர்க்க வருக 
அரை நிமிட மும் தாம திக்காமல் விரைவிலே 

ஆண்டருள வருக வருக 
பயிர்வாடு கையில்மழை பொழிந்து காத் தருளப் 

படர்ந்தெழு முகில் போலவே 
பார்மயலில் வாடிடும் எனக்கருள வந்தருள்க 
பரஞான குரு நாதனே . 


38 


குரு வணக்கம் 


மறப்பொடு நினைப்பற இறப்பொடு பிறப்பற 

மனத்துறும் அழுக்கு விலக 
மயக்கற இயக்கற இழுக்கற சழக்கற 

வழக்கற விளக்கம் நல்கச் 
சிறப்புற உதித்தகுரு நாதநின் தரிசனம் 

சிறியனேன் காண வேண்டும் 
திருவடிகளைத்தொழுது போற்றிமெய் யன்போடு 

செந்நெறி பிடிக்க வேண்டும் 
அறப்பெருங் கடலமுத மேவருக என நான் 

அழைப்பதும் கேட்க விலையோ ? 
அடியனேன் செய்தபிழை யுண்டோ ? பொறுத்தருளும் 
ஆன் 

கண்டபடகையும் நீயல் லையோ ? 
மறைப்பினை யகற்றியரு ளொளிநல்க இத்தருணம் 
வந் தருள்க வந்த 

தருள் கவே 
மன்னுமுயி ரெல்லாம் மெய் யின்பமுறு நன்னெறி 
வழங்கவரு குரு நாதனே . 


ஓமென்னும் ஒலியாகி எங்கும் நிறை மெய்ப்பொருளின் 

உண்மையை யறிந்து கொண்டாய் ; 
உலகுயிர்கள் உய்யும்நெறி எளிதருளல் நன்றென 

உணர்ந்துசட் டமும் வகுத்தாய் ; 
காமவலை வீழ்ந் தயரும் எனையும் நின் அன்பர்கள் 

கணக்கினுட் சேர்த்த வுன் றன் 
கருணையென் கூறுவேன் ? இனியிந்த ஏழையைக் 

கைவிடாய் என நம் பினேன் ; 
மாமயல் தவிர்த்தின்பவாரிதி மடுத்திடும் நல் 

வழியினை யுணர்த்தல் வேண்டும் ; 
மறுக்கமாட் டாய் ; நீ மறுத்தாலும் வேறு துணை 

மற்றெங்கும் யானறி கிலேன் ; 
தீமைசெய் தோன் எனத் தள்ளினும் போகேன் ; 

திருத்தாள் பிடித்தழு கிறேன் ; 
தீராமல் என்வழக்கினை விடேன் வழியைத் 
திறந் தருள்க குரு நாதனே . 


கண்ணிகள் 


சற்குருதேவா - ஞான - சற்குருதேவா 
சங்கடமெல் லாந் தவிர்ப்பாய் சற்குருதேவா 


தா 


. 


ஆசைகள் மிகுந்த தையோ சற்குருதேவா - இவை 
அகல்வதெப் போதே 

சொல்வாய் சற்குரு தேவா 
மாசில்லாம லென்மனதை சற்குருதேவா - நீ தான் 

மாற்றுவதெப்போதோசொல்வாய் சற்குருதேவா(சற் 
எவ்வுயிர்க்கும் தொண்டு செய்ய சற்குரு தேவா - சற்றே 

இவ்வுடற்குத் தெம் பளிப்பாய் சற்குருதேவா 
செவ்வையுற நின்பெயரை சற்குருதேவா - யானும் 

செப்பிக்கடைத்தேற வேண்டும் சற்குருதேவா ( சற் ) 
பூமியில் பி றந்து விட்டேன் சற்குருதேவா- தூய 

புண்யமொன்றும் செய்த றீயேன் சற்குருதேவா 
காமக்குழி னின்றும் தூக்கி சற்குருதேவா- என்னைக் 

காத்தருள வேண்டாமோநீ சற்குருதேவா ? 
உன்னடைக்கலமே யன்றோ சற்குருதேவா--- என்றன் 

உடல் பொருள் ஆளாவி யெல்லாம் சற்குருதேவா 
நின்னையே நம் பியிங் குள்ளேன் சற்குருதேவா - மேலாம் 

நிட்டையினைக் கூட்டி வைப்பாய் சற்குரு தேவா (சற் ) 
சோதனைகள் செய்யேலையா சற்குருதேவா -- நின்றன் . 

தொண்டன் துன்ப மெய்த லாமோ சற்குருதேவா ? 
பேதமின்றி யே யெங்கணும் சற்குருதேவா - பர 

ப்ரம்மவொளி காணச் செய்வாய் சற்குருதேவா ( சற் ) 
ஆன்மவொளி காணச் செய்வாய் சற்குருதேவா - ஒப்பில் 
அன்பமுதை நல்கிடுவாய் சற்குருதேவா 
மேன்மையை விளக்கி டுவாய் சற்குருதேவா 
மெய்ச்சுகத்தி லாழ்த்திடுவாய் சற்குருதேவா ( சற் ) 


என்னை 


40 


குரு வணக்கம் 


ஓம்சற்குரு ஓம்சற்குரு ஓம்சற்குரு ஓம் ஓம் 

ஓம்சற்குரு ஓம்சற்குரு ஓம்சற்குரு ஓ !! ஓம் . 
யாம் சற்றும் நினைக்காமல் இருந்தாலும் மெய் யன்பால் 
தீஞ்சொற்களினால் செந்நெறி செப்பற்கென வந்தாய் ( ஓம் ) 
உண்டோஇலை யோஎன்பவர் உணரும்படி நேரில் 
கண்டே கண பதிபேரருள் கடிதெய் தினை பாரில் ( ஓம் ) 
குன்றாத்தவ மென்னுந் திறல் கொண்டே புலன் வென்றாய் 
என்றுந் திரு வருளே துணை என நம்பிடு கென்றாய் ( ஓம் ) 
* அருளால் நிகழ் கிறசட்டம் அறிந்தாய் உயிரெல்லாம் 
தெருளுற்றிடத் தந்தாய் அதில் சேர்த்தாய் எமையெல்லாம் 

படத்தை யனுட்டிக்க ஓர் தனியாற்றலை யருள்வாய் 
மட்டற்ற வினைநோய்களை மாய்த்தின்பமே தருவாய் ( ஓம் ) 
நிட்டை எனும் ஒரு தன்மையில் நிகரில் நிலை யருள்வாய் 
கட்டுக்களை வெட்டிச்சுகக் கரைசேர்த் தருள்புரிவாய் ( ஓம் ) 


( வேறு ) 


ஓம் குருநாதா ஓம் குருநாதா 

ஓம் குருநாதா ஓம் ஓம் ஓம் 
ஓம் குருநாதா ஓம் குருநாதா 

ஓம் குருநாதா ஓம் ஓம் ஓம் . 
தீங்குள யாவும் நீங்கிடு மாறோர் 

செந்நெறி கூற வருவாயே ; 
ஏங்கிவ ருந்தும் என் துயர் தீர்த்தே 

இன்னரு ளமுதம் தருவாயே . 
அன்பில் அரும்பி.இன்பம் வழங்கும் 

அறிவொளி தரநீ வருவாயே ; 
பாறி புலனை வென்றுயர் நெறியால் 
இறையொளி காண அருள்வாயே . 


( ஓம் ) 


என் 


( ஓம் ) 


லாலி 


41 


ச 


வினையிரு ளொழிய என திதயமலர் 

விரிய அருளொளி தருவாயே ; 
கனை கட லமுதந் தனிலுயர் வுறுமோர் 

கருணை நல் அமுதை அருள்வாயே , ( ஓம் ) 
வேதம் அனைத்தும் ஓதிடும் உண்மை 

விளக்கம் உணர்த்தி அருள்வாயே ; 
தியொ டந்தம் ஏதுமி லாப்பே 
ரானந்தத்தை அருள் வாயே . 

( ஓம் ) 
லாலி 
பூதலத் திற்சி றந்த - பிறவியாம் 

புனிதமா னிடசென் மமே 
தீதிலா திதையெணாமல் - மனிதர்கள் 

தீய நெறி யில்பு குந்தே 
சாதலும் சென்மித் தலும் - தொழிலாக 

சகட வுருள் போல்சு ழன்றே 
மா துயர்ப் படுதல் நீக்க - சட்டமும் 

வகுத்த குரு நாத லாலி . 
ரத்தினக் குவிய லாதி- பொருளெலாம் 

ரக வாரி மேவி னாலும் 
மெத்தஎழி லான மடவார் - குழுவினுள் 

வீற் றிருந் தாலு மி தயம் 
த்தமாய்ப் பற்றி லாமல்- திகழவே 
தூய நெறி நல்கு திறலோய் 
வித்தகப் போத ஞானப் - பலகைமேல் 

விழி துயின் றருள்க லாலி . 
ணகரமே போலெ னுடலைத் - திறனுற 

நன்றாய் வணக்கி யருள் வாய் 
அகமும் வாக் குச்செ யல்களும் - தூய்மையாய 
அமையத் திருத்தி யருள் 

வாய் 
கமுடன் பரமு நல்கும்- நெறியினில் 
இனிதே நடத்தி யருள் வாய் 
சுகமெனும் துரிய வெளியில் - தூங்காமல் 
தூங்கு குரு நாத லாலி . 


- 


1.42 


குரு வணக்கம் 


ஞான மார்க்கத்தை யெளிதாய் --உயிர்கட்கு 

நல்கிட வுதித்த தேவா 
தான தர் மங்க ளோங்கும்- இல்லறம் 

சன்மார்க்க மும் தரு மென 
ஊனமில் லாநெறி யினைக்--கைக்கொள்ள 

உபதேச மொழிக ளருளும் 
மோன சற் குருமூர்த்தியே - தவமிகும் 
முனிராச யோகி லாலி . 


நன்மையிது தீமை யிதென - அறியாமல் 

நரர்கள் படு துயர்பொ றதே 
புன்மை தவிர் நெறியை யார்க்கும்- தந்திடப் 

புனிதமன தோடு நோக்கிக் 
கன்மன தும் நன்று கரையத்- தக்கவழி 

காசினிக் கருளு மேலாம் 
தன்மைநிறை ஞான முனிவா - தூயவுப் 
சாந்த ஸ்வரூப லாலி . 


குற்றமில் சாத்தனூரில் - திருவருட் 

கொடியைநாட்டியகுரு பரா 
நற்றவத் தின்னொளி. மிகும் - பிள்ளை யார் 

நகர் அருள் விலாச அன்னை 
சுற்றமும் தாய் தந்தையும் - குரு தெய்வம் 

துணையும் நீ யென்று போற்ற 
உற்ற அருள் நிலையை நல்கும்--நாதனே 

ஞான முனிவ லாலி . 


உயர் 


ருத்திரன் விஷ்ணு பிரமன் - சிற்சக்தி 

ரூபமெல் லாமு மெய்தும் 
புத்தெனொடு நபி நாயகன் -ஏசுவாய்ப் 

புவிமீதில் வந்து தோன்றும் 
சித்தியொடு புத்தி நல்கும் - யாவுமாய்த் 

திகழ்பரப் பிரமம் ஒன்றே 
தத்துவ விசார முறையால் - அறிகெனச் 
சாற்று குரு தேவ லாலி . 


லாலி 


43 


தேசுமிகு கோவை நகரில் - அன்புடன் 

திகழ்முத்து சாமி பிணியை 
மாசிலா தகல வோட்டி - அவரில்லில் 

மாண்புற அமர்ந்த மணியே 
காசினியில் பலபதி களில்- சென்றருளி 

கணபதிக் கோயில் நிறுவும் 
தேசிகா ரெட்டிப் பட்டி - நகர்வந்த 

சிவயோக முனிவ லாலி . 
வானவர்கள் முனிவர் மண்ணோர் - யாவரும் 

வணங்க அருள் பொழியும் நாதன் 
ஞானகண பதிஉரு வைரிய - அன்பர்கள் 

நாடித் துதிக்க வைத்தாய் 
தீன ரக்ஷகன் அருளினை - எளிதிலே 

செவ்வையா யெய்த வைத்தாய் 
தேனெனப் போத அமுதை - உண்டுண்டு 

திகழ்மோன முனிவ லாலி . 
வாதபித் தம்ஸ்லேஷ்ம மாம் - நாடிநோய் 

மாசில்நின் பெயர்சொல் லினும் 
கோதிலா நீறு தீர்த்தம் - கொடுப்பினும் 

குணமாவ தாச்ச ரியமோ ? 
ஓதுவெம் பிறவி நோயும் - விடைபெற்று 
ஓடுமெனில் நின்மகி மையும் 
ஆதிமூர்த்தியின் மகி மையும் - பெரி துகாண் 
ஆசார்ய ஸ்வாமி லாலி . 

அடிவரவு : பூரண ஞாந தரு தே வா வா . 


மன்னு புகழ் கௌசலை தன் என்ற மெட்டு . 

(எண் வரிசை) 
ஒன்றது வே மெய்ப்பொருளென் றுண்மையுணர்ந் தருளறி 
நன்றடைதற் கான நெறி நவின் றருளும் நாயகனே ( வை 
இன்றும்நின துபதேச இயல்பறிந்தேகடைப்பிடிப்போர்க் 
கென்றும் நலம் ஈந் தருளும் என் குருவே கண்வளராய் . 


44 


குரு வணக்கம் 


இருவினையைத் தகர்த்தெறிந்தே இன்பவழி யேகுதற்குக் 
கருணையுடன் சட்டமதைக் காசினியோர்க் களித் தவனே 
அருமறையும் சாத்திரமும் ஆய்ந்தாலும் காண றியாப் 
பெருநெறியைக் காட்டியருள் பெருமானே கண்வளராய் . 


மும்மலவா தனையகற்றி முத்திநெறி யினைச்சாற்றி 
மம் மரெலாம் தீர்த்தருளும் மாமருந்தாம் பேரருளின் 
செம்மையுணர்த் திடவருமோர் தேசிகனே தமியேனை 
ம்மையிலே ஆண்டகத்துள் ளினிப்பவனே கண்வளராய் . 


நாலுமறை களும்புகலும் நாதனருள் மகிமையினை ( தும் 
ஞாலமுளோ ருணர்ந்தறிவால் நாடும் நெறி தனையுணர்த் 
சீலமிகு மேலவனே சீரியனே மூன்றுவகைக் 
காலமுடன் கற்பனையும் கடந்தவனே கண்வளராய் . 


ஐம்புலனும் செலும்வழியில் ஆன்மாக்கள் செல்லுதலால் 
துன்பமுறல் கண்டிறங்கித் தூயநெறி யினை யெளிதாய் 
அன்புடனே கவின் றருளும் அற்புதனே விற்பனனே 
என்பவத்தைத் தீர்க்கவரும் இன்னமுதே கண்வளராய் . 


ஆருதா ரங்களிலும் அமர்ந்தொளிசெய் யருட்சுடரை 
மாறாத சிந்தையுடன் வந்தனை செய்யும்முறையைத் 
தேறாத மாந்தர்கள் தம் தீவினைகள் தீர்த்தெளிதே 
ரறா த மெய்ந்நிலையில் ஏற்றிடுவோய் கண்வளராய் . 


எழுபிறவிக் கடல்களையும் எளிது கடந் திடுவ தற்கு 
வழி புகன்றே துரியநிலை வழங்கவரு குருபரனே 
பழமையுடன் புதுமையுமாம் பரமானந் தச்சுவைசேர் 
பழமருந்தும் விழுமியனாம் பண்பினனே கண்வளராய் . 


எட்டுவகைச் சித்தியெலாம் எய்திடினும் மெய்ஞ்ஞானம் 
மட்டும்உண ராவிடில் அம் மனிதன் உயர்ந் தோனாகான் 
நிட்டையினை யனுசரித்தே நினைவகற்றி இன்பமுறச் 
சட்டமிதைக் கொள்கவெனத் தந்தருள்வோய் கண் வளராய் . 


ஊஞ்சல் 


45 


ஒன்பதுரத் தினங்களையும் உயர்மலைபோல் குவித்திடினும் 
இன்பமதை யெய் திடு தற் கெவராலும் இயலாதென் 
றன்புடனே ஞானமெனும் அற்புதத் தினம்கொபாடுத்துச் 
செம்பொருளை யுணர்த்தியருள்சிவயோகீ கண்வளராய் . 
பத்துவகைத் தீக்குணமும் பற்றாமே காத்தருள்வாய் 
சித்தமதில் சொல் செயலில் சேர்மாசு நீக்கிடுவாய் 
உத்தம்நன் னெறியினிலே ஒருபற்று மின்றியெனை 
நித்தமுமே நடத்திடுவாய் நீயெனுளே கண்வராய் . 


த 


ஈந்த 


ஊஞ்சள் 

(உயிர்க்குறில் தொடை ) 
அருளறிவுப் பெருங்கடலை உலக மாந்தர் 

அனுகிடுதல் வேண்டுமென அகத்துட் கொண்டே 
அருமறையும் ஆகமமும் கலைகள் யாவும் 

அலகில்புரா ணா தியும் சொல் கின்ற நுட்பப் 
பெருநெறியை யெளிதெவரும் பேணு மாறே 

பே தமிலாச் சட்டம் வகுத் தளித்த நல்லோய் 
துரியாதீ தத்தினில் தூங்காமல் தூங்கும் 

தூய அருட் குருபரனே ஆடீ ரூஞ்சல் . 
கசுகமும் பரசுகமும் இனிதே யெய் 

எளியநெறி யினை யெவர்க்கும் ஈ / மேலோய் 
பகலிரவும் நினைப்புமறப் புங்க டந்தே 

பரவெளியில் இனி துலவு கின்ற சுத்த 
சுகமோன முனிவரனே தூய சாந்த 

சொருபசுயம் பிரகாச சோதி தன்னை 
அகமதிலேற் றெவ்வுயிர்க்கும் அளிக்கும் தூயோய் 

ஆனந்த வொளிமிகவே ஆடீ ரூஞ்சல் . 
உத்தம நன் னெறியினையே உலகிற் கீந்தாய் 

ஒருபற்று மில்லாமெய் யுருவிற் போந்தாய் 
சுத்தமனோ லயவெளியைக் காணச் செய்தாய் 

தூயவுளத் தினில் அருளாம் மழையே பெய்தாய் 
இத்தரையுள் எத்தனையோ ஊரில் சென்றாய் 
எவ்விடத்தும் திருவருளால் இனிதே வென்றாய் 
முத்தரெலாம் வாழ்த்தவொளிர் முனிவா ஞான 
மொழியருளும் குருநாதா ஆடீ ரூஞ்சல் . 


46 


குரு வணக்கம் 


எங்கு நிறை மெய்ப்பொருளி னருள் பெற் றோங்கும் 

என து குரு நாதா இப் பரத நாட்டில் 
தங்கியொளி ருயிர்களுக்குச் சேவை செய்தே 

சாந்திபெற வோர்வரம்நீ தரவே வேண்டும் 
துங்கமுனி வரர்குழுவில் துலங்கு ஞான 

சுகவடிவே துரியாதீ தத்தில் பொங்கும் 
கங்குகரை யெதுவுமிலாக் கருணை யென்னும் 

கடலமுதைத் தரு துணையே ஆடீ ரூஞ்சல் . 
ஒருமொழியை யுணர்த்திடவே யுளத்துட் கொண்டாய் 

உலகமவ னுருவெனுமோர் உண்மை கண்டாய் 
அருமறையி னுட்பொருளை யெவர்க்கும் தந்தாய் 

அறியா தார் படுமிடரை யறிந்தே நொந்தாய் 
கருமபலன் கடவுளுக்கர்ப் பணமாக் கிட்டால் 

கஷ்டமணு காதெனவே உபதேசித்தாய் 
தருமநெறி யுணர்மேலோர் சா , 

மற்றும் நூலின் 
சாரமளித் திடுகுருவே ஆடீ ரூஞ்சல் . 


எச்சரிக்கை 

( சுட்டெழுத்தணி ) 
அறிவால்றி கிறமேலவ ரறிவுக்கறி வாகி 
அருளாரொளி 

யுடனும் 

ள்ளொளி ரானந்தமு மாகி 
குறியோடு று குணமுங்கடந் திலகும் பொரு ளாகிக் 

கூறும்பல பேதங்களு மில்லாநிலை யாகி 
சிறியோர்பெரி யோர்யாருளு மிளிர்மெய்யொளி யாகித் 

திகழும்பல அண்டங்களி னாதார மு மாகி 
பொறியோடுபு லன்காணறி யாநற்சுக மான 

பொருளைத் தரு கிறசற்குரு நாதாஎச் சரிக்கை , 
இதமாகமெய் யடியார்களி னி தயந் தனை நாடி 

இன்பக்கனி தருபக்தியெ னும்வித்தினை யூன்றி 
மதமாச்சரி யங்காமமு லோபஞ்சின மாதி 

மட்டற்றெழு களை யாவும் அகற்றிப்பரி வோடும் 
பதமாகமெய் யார்வந் தனைத் தெண்ணீரெனப் பாய்ச் 
பண்போடுவ ளர்த்துப்பல னாம்மெய்யரு ளூட்ட (சிப் 
நிதமும்பல ஊர்சென்றரு ளுரைகூறிடு நாதா - 
நிறையன்புரு வார்சற்குரு தேவாஎச் சரிக்கை . 


மங்களம் 


47 


உலகம்பல பலவ கியு முயிர்பற்பல வாயும் 

ஒளிர்மெய்ப்பொரு ளருளையெளிதினில் யாவருமெய்த 
நலமுற்றதொர் முறைசட்டமெ னத்தந்த தயாளா 

ஞாலந்தனி லருள்நோக்கொ டுதித்திட்ட குணாளா 
பலகுற்றமு மன்னித்தருள் நல்குர் கருணாளா 

பாவத்தரு வேரோடுப றிக்கும் மழு வாளா 
அலகில்சுக வடிவோடுள மேவுந்திற லாளா 
ஆனந்தசொ ரூபாகுரு மூர்த்தீஎச் சரிக்கை . 


மங்களம் 


( இங்கிலீஷ் நோட் ) 


மங்க ளமெனப் பாடுவோம் 

மறைமு தலருள் நாடுவோம் 
மடமை யிருளைக் களைந்து மனத்தும் 
மருவு மொளியைத் தேடுவோம் . 


( மங்க 


துங்க வொளியைக் காணுவோம் 

தூய நெறியைப் பேணுவோம் 
சுமுக முடனே சுஜன ருடனே 
சுகுணப் பணியைப் பூணுவோம் 


( மங்க ) 


ங்கி தமுடன் வாழுவோம் 

எங்கும் அன்பொடு சூழுவோம் 
இயற்கை யையடக் கிடுரெட் டிப்பட்டி 
இருடி யருட்குள் ஆழுவோம் 


( மங்க ) 


சங்க.மதனில் மேவு வோம் 

சத்யத் துக்கலர் தூவுவோம் 
சங்க டமனைத் துந்த விர்த்தருள் 
சாந்தித் கரைக்குத் தாவுவோம் . 


( மங்க ) 


48 


மங்களம் 


ரைசெய்து 


(வேறு ) 
மங்கள மெங்கள் குரு நாதர்க்கும் கணேசர்க்கும் 

எங்குமெவ் வுயிர்களுக் கும் 
கங்கை முதற்குமரி காறும்யாத் திரை 

துங்கநெறியையார்க்கும் சொற்ற குருநாதர்க்கும் 
தங்கு தடைகளற்ற தண்ணருட் கடலான 
அகரத் தேவருக்கும் அன்பாய்மங் களமென்போம் . 

( மங்க ) 
துன்பமனைத்துந் தவிர் தூயசட் டத்தைத் தந்து 

புன்பவ வினை மாய்த்த புண்ய வுருவாளர்க்கும் 
இன்பக்க டலமுதை இனிதேயன் பர்க்கு நல்கி 
என் பிறப்பொழிப்போர்க்கும் என்றும்மங் 

களமென்போம் . ( மங்க ) 

(வேறு ) 
சற்குருவாம் நாதருக்கு ஜெயமங்களம் 

சண்முகர்ச கோதார்க்கு சுபமங்களம் 
சொற்களங்க மற்றவர்க்கு ஜெயமங்களம் 

தூயசக்தி மைந்தருக்கு சுபமங்களம் . 
இரெட்டிப்பட்டி ஸ்வாமிகட்கு ஜெயமங்களம் 

இபமுகக் கடவுளுக்கு சுபமங்களம் 
அருட்சுக மளிப்பவர்க்கு ஜெயமங்களம் 

ஐங்கரக் கணபதிக்கு சுபமங்களம் . 
அன்பமுத ருள்பவர்க்கு ஜெயமங்களம் 

ஆரணமுதல்வருக்கு சுபமங்களம் 
இன்பொளிவ ழங்குவோர்க்கு ஜெயமங்களம் 

எவ்வுயிர்க்கும் நாதருக்கு சுபமங்களம் . 
தத்வநிலை காட்டுவோர்க்கு ஜெயமங்களம் 

சத்தியசொ ரூபருக்கு சுபமங்களம் 
சத்வகுணம் நல்குவோர்க்கு ஜெயமங்களம் 
சாந்தவடி வாளருக்கு சுபமங்களம் . 

(சற்குரு ) 
ஓம் சற்குரு . 


3 


ஓம் 

கணபதி 


பர வணக்கம் 


50 


பர வணக்கம் 


அனைத்தையும் அளித்தாய் அனைத்திலும் அமர்ந்தாய் 

அனைத்தையும் இயக்கு கின்றாய் 
அனைத்தையும் உகந்தாய் அனைத்தினு மிகுந்தாய் 

அனை த்தையும் நிகழ்த்து கின்றாய் 
அனைத்தையும் விளைப்பாய் அனைத்தையும் அழிப்பாய் 

அனைத்துமே மாற வைப்பாய் 
அனைத்தையும் விடுப்பாய் அனைத்தையும் எடுப்பாய் 

அனைத்தையும் நினைப் பூட்டுவாய் 
அனைத்தையும் கண்முனே காட்டுவாய் உடனே 

அனைத்தையும் மறைத்து விடுவாய் 
அனைத்தையும் மறந்திடச் செய்வாய் நலம்பெற 

அனைத்தும் திருத்தி யருள்வாய் 
அனைத்தையும் நினைத் தழும் எனக்குநின் அருட்பதம் 

அளித்தாண் டருள் புரிகவே 
அனைத்திலும் அனைத்துமாய் வேறுமாய் உடனுமாய் 
அமருமொரு கருணை யொளியே . 


நீ தந்த திவ்வுலகம் நீ தந்த தெப்பொருளும் 

நீ தந்த தென்ற னுடலும் 
நீ தந்த தென்னறிவு நீ தந்த தென்கரணம் 

நீ தந்த தென்பொறி யெலாம் 
நீ தந்தி ராவிடில் எனக்கேது கூறுவாய் 

கின்னரு ளிலாது போனால் 
நீளுலக மேதுயான் அதிலுறுவ தேதெலாம் 

நின்னருளி னாட லன்றோ? 
ஏ தங்க ளேசெயினும் இனிய செயல் செயினுமவை 

யான் செய்த செயல்க ளன்றே 
என்னுயிர்க் குயிராய் என் அறிவினுக் கறிவாகி 

எனை நீ நடத்து கின்றாய் 
போ தந்தனைத்தந்து காவாமல் என்னை ஏன் 

புன்னெறியில் உந்து கின்றாய் ? 
பூரணப் பொருளே துணைபிறிது காணேன் 
புரந் தருள்க கருணை யொளியே . 


1 


விநாயகர் தோத்திரம் 

( கட்டளைக் கலித்துறை ) 
அன்புருக் கொண்டொளிர் அண்ணலே 

ஐங்கரக் கற்பகமே 
புன்புலால் யாக்கையின் பொய்ச்சுகம் 

வேண்டாத புண்ணியர் தம் 
துன்பெலாம் நீக்கிமெய்ச் சோதியின் 

பம் தரும் தூமணியே 
என்பிழை யாவும் பொறுத்துஞா 

னானந்தம் ஈந்தருளே . 
சந்தமும் சீரும் தளைகளும் 

சேர்த்துன தாள் மலர்க்கே 
சந்தத மும் தூய பாமாலை 

சூட்டச் சதுருடனே 
சுந்தர மாம் தமிழ்ச் சொற்களைத் 

தந்து துணைபுரிவாய் 
கந்தன் மகிழும் துணைவனே 

ஞான கணபதியே . 
தீய தாம் காமப் படுகுழி 

ஆழ்ந்து திகைக்க எனை 
நீயிவண் விட்டிடில் வேறுமற் 

றார் துணை நேத்திரமும் 
காயமும் வாக்கும் மனமும் 

கணபதீ நின்றனையே 
நேயமாய் நாடிடச் செய்தெனைக் 

காத்தருள் நித்தியனே . 
ஆசைக் கடற்குள் அழுந்தி 

அறிவழிந் தேங்குமெனை 
நேசத் தொடு தடுத் தாண்டருள் 

ஈயுநாள் நேர்வ துண்டோ? 
பாசத் துடன் அங்கு சம் தாங்கு 

கையனே பாங்குடன் என் 
பாசத்தினைத் தவிர்த்தே அருள் 

நல்குவாய் பண்ணவனே . 


3 


4 


52 


பர வணக்கம் 


சிந்தையும் சொற்களும் செய்கையும் 

சேர்ந்தொருங்கிற்கலந்தே 
அந்தமொ டாதியில் லாநின் 

அருளியல் பைக்குறித்தே 
சந்தத மும்தொழு தேத்திடற் 

கோர்வரம் தந்தருள்வாய் 
தந்தி முககொள் தயாபர 

னேஞான சாகரனே . 


இயற்கைக் கவினே இளமையே 

எண்ணில் கலைகளும்செய் 
செயற்கைத் திறனே நுதலின் 

நடுவில் திகழ்ஒளியே 
அயிற்கைக் குகன் மகிழ் சோதர 

னே இவ் வவனியிற்பொய்ம் 
மயக்கைத் தவிர்த்தருள் எய்த 

எனக்கோர் வரம் அருளே . 


6 


சுனை நீரினிற்செழித் தோங்குபுல் 

லைப்போல் துளிர்விடுத்து 
முனை நாள் பெரியோர்கள் ஈட்டுகற் 

செல்வம் முனைந்தழித்தே 
மனமா சுடன் அலைந் தேங்குமென் 

னை நின் மலர்க்கணினால் 
கனிவோடு நோக்கி அருள் தரு 

வாய்எம் கணபதியே . 


7 


பாரினிற் பெண்ணாசை மேற்கொண் 

டுழலுமிப் பாவியையும் 
சீரடித் தொண்டனாய்ச் செய்திடு 

வாய்பேதை செய்பிழையைப் 
பேரருளாற்பொறுத் தாண்டருள் 

வாய்நின் பெருமையெலாம் 
நேருறக் கூறஎன் நாவொன்று 

போதுமோ நித்தியனே ? 


8 


கலித்துறை 


53 


காமப் பெரும்பேய் வசப்பட்டு 

நாளும் கவலையுடன் 
தீமைக் குணங்களோ டேகொடுஞ் 

செய்கைகள் செய்துசெய்து 
பூமிக்கு வீண்சுமை யாய்க் கிடக் 

கின் றவிப் புல்லனையுன் 
நாமஞ் செபிக்குநற் றொண்டனாய்ச் 

செய் தருள் நல்குகவே . 


9 


பொல்லாத காமப் படுகுழி 

வீழ்ந்து புலர் புமென்னை 
நல்லோர் வணங்குநின் பொன்னடிக் 

குத்தொண்டு நன்று செய்யச் 
சொல்லா திருத்தலும் சும்மா 

இருந்திடும் தூயமௌனம் 
நல்கா திருத்தலும் நீதியா 

மோவேத நாயகனே ? 


10 


படியாப் பிழையும் பரிவுடன் 

பாடிப் பரவி நிதம் 
துடியாப் பிழையும் துகளற 

நாடித் தொழுதுகண்ணீர் 
வடியாப் பிழையும் வணங்காப் 

பிழையும வசமழிந்தே 
நடியாப் பிழையும் பொறுத்துல 

வா இன்பம் நல்குகவே . 


11 


சொல்லால் வருபிழை செய்கையி 

னாற்பிழை தூய்மையொன்றும் 
இல்லா நினைவால் வருபிழை 

யாவும் இனிது பொறுத் 
துல்லா சமதாக என்றனை 

உன்னரு ளாம்வெளியில் 
நல்லா ருடனமர்த் திக்கொடுப் 

பாய்ஞான நல்லமுதே . 


12 


54 


பர வணக்கம் 


மனமெனும் பேயின் வசப்பட் 

டுழலுமிவ் வஞ்சகனைத் 
தின தினம் சோதனை செய்திடேல் 

என்றன் சிரமிசையே 
நின திரு தாள் மலர் சூட்டிடு 

வாய்உன் நிசவுருவோ 
டனுதின மும்காட்சி தந்தருள் 

வாய் எங்கள் ஆண்டவனே . 


13 


மனந்தனி லேநன் கரும்பி 

மலர்ந்த மண மலரில் 
தினந்தொறு மேஞானத் தேன் துளி 

சிந்தச் சிவமயமாய்க் 
கனிந்து தமியேன் கடைத்தேறும் 

மார்க்கம் கருதிநிதம் 
புனைந்து தமிழ்மாலை சூட்ட 

வரம் தா புராதனனே . 


14 


தேனே நறுஞ்சுவைப் பாலே 

இனித்திடும் தெள்ளமுதே 
ஊனே உயிரே உணர்வே 

உணர்வுள் ஒளிமயமே 
கோனே குணம்குறி யாவும் 

கடந்த குருபரனே 
வானே நிலனே அறிவரி 

யாய் என் முன் வந்தருளே . 


15 


கலையே கலைகளின் உட்பொரு 

ளேயாரும் காணறியா 
நிலையே சதானந்த ரூபமே 

ஞான நிறைகடலே 
மலையே மதிக்கவொண் ணாமா 

மணியே மனந் தனையிங் 
கலையா வணமே புரிந் தருள் 

வாய் எங்கள் ஆண்டவனே . 


16 


கலித்துறை 


55 


சிந்தையே கோயிலாக் கொண்டவ 

னேதேவர் சித்தரெல்லாம் 
எந்தையே என்ன இறைஞ்சிட 

நல்வரம் ஈபவனே 
தந்தையே தாயே குருதெய்வ 

மே தீமை சார்பவமாம் 
முந்தை நோய் வேகஞா னத்தீ 

அளிப்பாய் முழுமுதலே . 


17 


பல்லுல கங்களாய்ப் பல்லுரு 

வங்களாய்ப் பல்லுயிராய்க் 
கல்லினில் திண்மையாய்ச் சொல்லில் 

பொருளாய்க் கருத்திலொன்றாய் 
(நல்லவர் நாட்டத்தினில் ேதான்று 

சோதியாய் ஞாலமுள்ளோர் 
எல்லவர்க் கும் குரு வாய்ப்பொலி 

வோய் எற் கிரங்குகவே ,. 


18 


பதிநீ எனவுணர்ந் தன்பி 
(ைல் 

பூசை பரிந்துசெயா 
துததி உடையாக்கொள் இப்பாரில் 

வீணே உழலவைத்தாய் 
வோ உன தருள் என் றேங்கு 
கின்றேன் எனக் குநல்ல 
யீந் தருள் செய்க வேறு 
துணையெவர் காண் எனக்கே . 


19 


பெண்ணாசை மேற்கொண்டு பீடழிந் 

தேங்கினேன் பின்புமெனை 
மண்ணாசை யும்பசும் பொன்னாசை 

யும்கூடி வாட்டுதையோ 
எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி 

ஏங்கும் இவ் வேழையேன் உட் 
கண்ணால் உன தருட் காட்சியைக் 
கண் டிடக் காட்டுவையே . 


20 


56 


பர வணக்கம் 


ஓதிக் கலைகள் உணர்ந் தறி 

யேன் இவ் வுலகினிலே 
சாதுக்களைத் துணை சார்ந்தறி 

யேன் மிகத் தந்திரமாய்ச் 
சூதுக்களைப்புரிந் தேமாற்றி 

யேமனம் சோர்ந்தழிந்தேன் 
ஏதுக்கு நான் பிறந் தேனோ 

அறிந்திலன் ஈச்சுரனே . 


21 


பெற்ற தா யாரையும் பேணிட 

கெண்ணேன் பிரியமுடன் 
கற்றுணர்ந் தோரைக் கருதிலேன் 

நின்கழற் கால் துணையைப் 
பற்றிலேன் தீவினைப் பாழ்குழி 

வீழ்ந்து பதறுகின்றேன் 
நற்றவர் போற்றிடும் நாயக 

னே அருள் நல்குகவே . 


22 


உலகென்ப தென்னென் றுணராமல் 

ஏமாந் துழன்றலுத்தேன் 
பலரும் பழித்திடப் பாழுடம் 

போம்பினேன் பக்தியில்லேன் 
கலகங்கள் மூட்டிவீண் சண்டையுண் 

டாக்கினேன் காமமெனும் 
வலையில் பிடிபட்டு ளேன் எனை 

மீட்கநீ வந்தருளே . 


வாடிக் கலங்கி வருந்துகின் 

றேன்வைய மாயை எனை 
நாடிப் பிடித்து நவிலற்கொ 

ணாத நடலையீந்தே 
ஒடித் திரியத் துரத்தல் நன் 

றோ தடுத் துன்புகழைப் 
பாடித் துதித்துய்ய ஓர்வரம் 

ஈவாய் பரிந்தெனக்கே . 


24 


கலித்துறை 


57 


இன்பே உருக்கொண்ட ஈசனே 

எங்கும் நிறைந்தொளிரும் 
ன்பே ரருள் மறந் தூன்பேணி 

ஊணுன் டுறங்கிநி தம் 
துன் பே அடைந்து வருந்திடும் 

பேயன் நின் தூமலர் த்தாள் 
அன்போடு போற்ற வரங்கொடுத் 

தாண்டருள் நல்குகவே . 


வாழ்வினை நன்கு நடத்து தற் 

கான வகையறியேன் 
சூழ்வினைக் கட்டை அறுத்துத் 

தொலைக்கத் துணிந்தறியேன் 
பாழ்படும் என் றன்வாழ் நாளை உன் 

பக்தியின் பாற்படுத்தி 
ஏழ்பிற விக்கட லைக்கடத் 
தாய்வர்மம் ஏன்உனக் 

க்கே ? 


வேதம் விளக்கிடும் வேதாந்த 

ரூபனே விண்ணணவர்முப் 
போதும் தொழுது புகழ்ந்தேத்தும் 

ஐயனே பூவுலகில் 
ஏ தம் தவிர்த்தன்பர் கட்கின்பம் 

ஈந்தருள் எந்தையே நின் 
பாதங் களுக்குநற் பாமாலை 

சூட்டப் பணித்தருளே . 


27 


கல்லா தவர்களும் நல்லோர்க 

ளாயினர் கற்றறிந்தும் 
பொல்லா நெறியில் நடந்தேன் 

எனினும் நின் பொற்பதத்தை 
(பல்லா தொருபெரும் பற்றினைக் 

கண்டிலேன் அம்புவிமேல் 
எல்லாரும் ஏத்திடும் ஈச்சுர 

னே இன்பம் ஈந்தருளே 


28 


58 


பர வணக்கம் 


பணத்தைப் பெரிதென்ன எண்ணிவாழ் 

நாளையும் பாழ்படுத்திக் 
குணத்திற் கருத்தைச் செலுத்தாம 

லேகொடுங் கோபமீறிக் 
கணக்கற்ற பாவங்கள் செய்யுமிப் 

பாவியைக் காசினிமேல் 
உணற்கும் உறங்கற்கும் ஏன்விதித் 

தாய் எங்கள் உத்தமனே ? 


29 


என் மனந் தன்னையிவ் வாறுபொய்ம் 

மாயையுள் ஏகவிட்டே 
துன்மதிக் காளாக்கி யே இங்கு 

சோதனை நீ புரிந்தால் 
புன்மய லுற்று வருந்துவேன் 

என்னைப் புரந் தருள 
நன் மனத் தார்போற்றும் நாதனே 

நின்னுளத் தெண்ணுகவே 


வ . 


30 


பாவச் செயல்களைச் செய்யவெ 

வாண் 
ணாதெனப் பாரிலுளோர் 
யாவர்க்கு மேமறைகூறுமே 

நின்னரு ளின் றியென்னால் 
யாவர்க்கெத் தீங்கு செய இய 

லும்சொல்க என் பிழைகள் 
யாவும் பொறுத்தருள் ஈயக் 

கடன்உனக் கீச்சுரனே . 


31 


ஞானமாம் சாகா மே அரு 

ளைப்பொழி நன்முகிலே 
பானுவே தண்மதி யே அங்கி 

யேசிற் பர அமுதே 
வானமே காற்றே அனைத்தும் 

கடந்தொளிர் வான்பொருளே 
ஏனெனக் கின்னும் திருவருள் 

ஈந்திடத் தாமதமே? 


32 


கலித்துறை 


59 


மரமே கிளையேபைங் கொம்பே 

இலையே மணமலரே 
உரமார்ந் திலகுநற் காயே 

கனியே உயர்மதுவே 
சரமே தனுவே சகல 
கலைகளின் சாரமுண 

எர் 
வரமே கொடுத்தெனை ஆண்டருள் 

வாய்நான் மறைமுதலே . 


அணுவுள் அணுவாகி எங்கும் 

நிறைந்தொளிர் ஆண்டகையே 
கணுவின்றி எங்கும் இனிக்கும் 

கரும்பே கருதியுனை 
அணுகும் விருப்புட னே அருட் 

பாடல்செய் தன்பு கொண்டே 
ணு முன் தினமும் வணங்கி 
உயஎற் குணர்த்துகவே . 


34 


ஒலியாய் எழுத்தாய்ப் பதமாய் 

உரையாகி வாக்கியமாய்க் 
கலையாய்க் கலைகள் பலவும் 

விளக்கிடக் காசினியில் 
பல நூல் களுமாய் அவற்றில் 

பொதிந்துள்ள பல்கருத்தாய் 
இலகும் பிரானே அடியேற்கு 

மெய்ஞ்ஞானம் ஈந்தருளே . 


35 


கலையாய் விளக்கம் அளிக்கிறாய் 

மேலாம் கருணையொடே 
மலையாய் மருந்து வழங்குகின் 

றாய் நன் மரமெனவாய் 
இலைபூ கனிகாய் நிழல்விற 

காதி இனிதளித்தே 
பலவாற்றி னாலும் உதவுகின் 

றாய்எம் பராபரனே . 


36 


60 


பர வணக்கம் 


எங்குநின் றன் முகம் எங்குநின் 

றன்கரம் எங்குநின் கால் 
எங்குநின் நேத்திரம் எங்குநின் 

றன்செவி எங்குநின் வாய் 
எங்குநின் பேரழ கெங்குநின் 

பேரொளி எங்கும் நின்பேர் 
எங்குநின் றன் மயம் ஆதலால் 

யான் என் இயம்புவதே ! 


யாவுநீ காண்கிறாய் யாவுநீ 

காண்கிலாய் எங்குமாகி 
யாவுநீ கேட்கிறாய் யாவு நீ 

கேட்கிலாய் எங்குமேவி 
யாவுநீ செய்கிறாய் யாவுநீ 

செய்கிலாய் என்றுமெங்கும் 
யாவுமாய் அல்லவாய் மேவுநின் 

மெய்த்திறம் என்வியப்பே . 


எல்லா வுலகும் படைத்தளிச் 

தேஅழித் தின்ன ருளால் , 
எல்லா வுயிர்கட்கும் இன்பம் 

கொடுத்தாள்வாய் எங்குமாகி 
எல்லாம் இயற்றுவாய் யாதினும் 

பற்றற் றினிதொளிர்வாய் 
எல்லாம் நின துரு .என் றுணர் 

ஞானம்எற் கீந்தருளே .. 


89 


கண்ணாடி யொத்துக் களங்கமில் 

லாதொளிர் நன்மன த்தோர் 
உண்ணாடி நோக்கி உரை த்தற் . 

கரும்பே ரொளிவடிவாய்க் 
கண்ணாரக் கண்டுனை ஏத்துவார் 

யானும் இக் காசினியில் 
பெண்ணாசை யைத்துறந் துன்பூசை 

பேணிடச் செய் தருளே . 


40 


கலித்துறை 


61 


மோகம் எனும் வலை யிற்சிக்கி 

யேயுழல் மூடனாம் என் 
சோகந் தனைத் தவிர்த் தரன் மச் 

சுகம் தர வேநினைப்பாய் 
சாகும் பழக்கம் பிறக்கும் 

பழக்கம் தமைத்தொலைப்பாய் 
போகம் பலவும் கொடுத் துல 

கெல்லாம் புரப்பவனே . 


41 


அந்தோ இனும்என் பவர் மாய்த் 

தருளா தவநெறியே 
தந்தால் அடியேனும் மெய்யின்ப 

மாம்கரை சார்வதென்றோ? 
நந்தா விளக்கே ஒளியே 

அவதிகள் நான் அடைந்தால் 
சந்தோ டமும் நினக் காமோ 

புகல்வாய் தயாநிதியே . 


காண்டற்கினிய கவினே 

கனியே கழைாசமே 
வேண்டும் வரமெலாம் அன்பர்க்கு 

நல்கிடும் வித்தகனே 
சேண்டங்கு தேவர்கள் போற்றும் 

பிரானே திகழ் அடியார் 
பூண்டெங்கு மேதொழும் பாதனே 

என்னைப் புரந்தருளே . 


23 


எல்லா உயிர்கட்கும் என்னால் 

இயன் றாற் றொண்டுசெய்தே 
எல்லா உயிர்க்குள்ளும் நின்னொளி 

கண்டுபே ரின்பமெய்தி 
எல்லா நினைவும் மறந்துவா 

ழும்வாழ்வை ஈந் தருள்வாய் 
எல்லா வுலகுக்கும் யாவர்க்கும் 

நாதனாம் ஈச்சுரனே . 


62 


பர வணக்கம் 


நின்னருள் இல்லாமல் யான் ஓர் 

துரும்பினை நின்றசைக்கப் 
பன்னாள் முயன்றாலும் ஆகுமோ 

பண்ணவர் யாவருக்கும் 
மன்னா முனிவர்க்கு வாய்த்த 

துணைவா மறைநவிலும் 
நன்னா வினர்க்கருள் நாதா 

உயர்ஞானம் நல்குகவே . 


45 


எவ்வுயிர் பாலும்மெய் யன்புபூண் 

டேதொண் டினி தியற்றச் 
செவ்வையாய்க் கொல்லா விரதத்தை 

மேற்கொளச் செய் தருள்வாய் 
தெவ்வரும் நண்பரும் இன்பமே 

எய்தத் திருவருளைத் 
திவ்விய மாய்வழங் கெந்தையே 

ஞான் தினகரனே . 


46 


பார்க்குள் சிறியனேன் நின்சேவை 

காணப் பரிந்தருள்வாய் 
யார்க்கும் ஒரு தீங்கு மேபுரி 

யாமல் இனி துவாழ்ந்தே 
தீர்க்க தரிசியாய் மேவிடச் 

செய்தறி வாய் ஒளிர்வாய் 
மார்க்கம் அனைத்தும் வகுத்தளிப் 

பாய்நான் மறைப்பொருளே . 


47 


கல்வி இந் நாட்டிற் கடிதில் 

வளரக் கருதிடுக 
செல்வம்எல் லாமும் இந் நாட்டினிற் 

சேர்ந்திடச் செய் தருள்க 
பல்வள மும்சிறந் தோங்குநீ 

எண்ணிப் பரிந்தருள்க 
நல்வரம் எல்லாம் வழங்குதற் 

கேமேவும் நாயகனே. 


48 ) 


கலித்துறை 


63 


கைத்தொழில் யாவும் இந் நாட்டில் 

சிறக்கக் கடி தருள்க 
எத்துறை ஞானமும் இந்நாட்டி 

னர்க்குநீ ஈந்தருள்க 
பொய்த்துறை போகாத வண்ணம் 

தடுத்தாள் க போ தநல்கிச் 
சித்தசுத் தம் தந்து காத்தருள் 

செய்கமெய்த் தேசிகனே . 


49 


பஞ்சம் இந் நாட்டில் எந் நாளும் எய் 

தா தநற் பண்பருள்க 
சஞ்சலம் எல்லாம் தவிர்ந்திடற் 

கோர்வரம் தந்தருள்க 
அஞ்செனும் பொய்ப்புலன் செல்வழி 
செல்லாமல் 

ஆண்டருள்க 
தஞ்சமென் றேயுறும் அன்பர் தம் 

வாழ்வே தயாபரனே . 


50 


திருவும் கலையும் தொழிலும் இந் 

நாட்டில் சிறந்தொளிரப் 
புரிவாய் அருளறி வீவாய் 

புதுப்பொலி வே அருள்வாய் 
இரவும் பகலும் இல் லாவாழ்வை 

யேயினி தீந்தருள்வாய் 
அருளார் திருமுகத் தண்ணலே 

நீ இஃதளித்தருளே . 


51 


அறியாமை யென்னும் கடலி 

லிருந்தெடுத் தாண்ட-ருள்க 
நெறியாவு மேசொல்லி மெய்ஞ்ஞானம் 

நல்க நினைந் தருள்க 
சிறியோர் வறியோர் எனும் பெயர் 

இல்லாமல் செய் தருள்க 
இறையே இவைவிரை வில் செயல் 

வேண்டும் என் றேத்துவனே . 


52 


64 


பர வணக்கம் 


பேராசை யென்னுமோர் பேய்வாயி 

னிற்பட் டழிதலின்றி 
ஆராத காதலோ டே தூய 

கற்பார் அணங்கினைப்போல் 
பாரார் உயிர்க்கெலாம் நாதனாம் 

உன்னைப் பரிவுடன் சேர்ந் 
தேராரும் மெய்யின்பம் எய்திவா 

ழற்கருள் எம்மிறையே .. 


53 


நின்னைக் கலந்துமெய் யின்பமே 

எய்த நினை வெனக்குப் 
பன்னெடு நாளாய் இருக்கின்ற 

தேஎனைப் பார்த்திடற்கும் 
நின்னுளத் தெண்ணிலை போலும்நின் 

தண்ணருள் நேர்த்தியிஃதோ ? 
மன்னுபே ரன்பர்க்கு வாய்த்தநற் 
செல்வமே வானமுதே . 


54 


என் பாதம் நின்கோயி லைநாடி 

ஏகுக என்னிதயம் 
நின்பாத பத்மங்க ளே துணை 

என்ன நினைந்திடுக 
அன்போங்கக் கைகள் குவிக 

அருட்பாடல் பாடநல்வாய் 
என்பால் அருள்வெள்ளம் நீபெருக் 

கென்றே இறைஞ்சுவனே . 


55 


என்கை நினக்காக எப்பணி 

யும்செய்க இந்நிலத்தே 
என்கால் தினந்தோறும் நின்கோயி 

லைவலம் செய்திடுக 
நின்காதை என்செவி கேட்க 

நினைக்காண்க நேத்திரங்கள் 
என்கோரி னாலும் கொடுப்பவ 

நெஞ்சுனை எண்ணுகவே . 


56 


கலித்துறை 


65 


எவ்வுயி ருக்கும் உதவி 

செயல்வேண்டும் என்கரங்கள் 
எவ்வுயி ருக்கும் நலம்செயற் 

கெண்ணுக என்னி தயம் 
எவ்வுயி ருக்கும் நான் அன்பு 

செயல்வேண்டும் எங்கணும்வாழ் 
எவ்வுயி ருக்கும் இறைவனே 

இவ்வரம் ஈந்தருளே , 


57 


கல்லாமை என்னும் கடல் தாண்ட 

நீயே கடி தருள்வாய் 
நல்லார்கள் நட்பினை நாளும் நான் 

பெற்றுய்ய நன்கருள்வாய் 
எல்லா உயிர்க்குள்ளு மேநினைக் 

காண இனிதருள்வாய் 
சொல்லால் நினைவால் செயலால் 

அறியொணாத் தூயவனே . 


58 


குழந்தையின் உள்ளமே போன்றநல் 

உள்ளம் கொடுத்தருள்க 
அழுந்த என் உள்ளத்திலேஉண்மை 

யன்பைப் பதித்தருள்க 
பழந் தமி ழாற்பல பாடல்யான் 

பாடும் பரிசருள்க 
உழுந்துருள் போதேனும் உன்னையான் 

காணற் குணர்த்துகவே . 


59 


அறிவே அறிவுக் கறிவே 

அருள் பழுக் கும்கனியே 
குறியே குணமே கடந்தொளிர் 

உண்மையே கூறொணாமெய்ந் 
நெறியே நெறிகள் அனைத்துக்கும் 

மேலான நித்தியமே 
நிறைவே குறைவிலா இன்பம் 

கொடுத்தாள்க நின்மலனே . 


60 


66 


பர வணக்கம் 


மண்ணாய் மணலாகிக் கல்லாய்க் 

சுவராகி மாடிவீடாய் 
எண்ணாய் எழுத்தாய் ஒலியாய் 

ஒளிய தாய் எங்குநோக்கும் 
கண்ணாய்ச் செவியாய் மனத்தினை 

நன்றே கனிந்திடச்செய் 
பண்ணாய்ப் பழம்பாட லாய்ப்பொலி 

வோய் நீ பரிந் தருளே . 


61 


வெயிலிற் கிடக்கச் சகிக்காப் 

புழுப்போல் விரி தலத்தின் 
மயலிற் கிடக்கச் சகிக்கா 

துன தாள் மலரெனும்ஓர் 
புயலிற் கசிமழை யாலே 

நிறைமடுப் புக்குமூழ்கிச் 
செயலிற் குணத்தில் அழுக்கற் 

றொளிர நீ செய் தருளே . 


62 


உணவாய்ப் பசிநோய் தணிப்பாய் 

உடையாய்க் குளிர் தவிர்ப்பாய் 
பண மாய்ப் பலவாம் உதவி 

புரிகிறாய் பாவியேன் ஓர் 
கண மா யினும் நின் னருள் மற 

வாமல் கருதிடும் நற் 
குணமே அருள்வாய் குருபர 

னே அருட் குஞ்சரமே 


63 


மானிட னாகப் பிறந்திடச் 

செய் தனை மாநிலமேல் 
மானிட ருக்கான நற்குணம் 

ஏதும் வழங்கிலையே 
ஏனெனக் கிப்பிறப் பைக்கொகாடுத் 

தாயோ இனி து புசித் 
தூனினை யேவளர்த் தற்கோ 

புகன் றருள் உத்தமனே . 


64 


கலித்துறை 


67 


வே தங்க ளோதநன் மந்திரங் 

கூற விழைந்ததிலை 
போதந்தனை நீக்கு ஞானோப 

தேசமும் பெற்றதிலை 
எ தந்த விர்த்திடற் கெண்ணிநல் 

யோகத் திருந்த திலை 
போதந்த ருந்தேவ னே எனக் 

கோர்சொல் புகன் றருளே . 


65 


மாமறை யோதிலேன் மந்திரங் 

கற்றிலேன் மல்குமன்பும் 
நேமமு நிட்டையும் பேணிலேன் 

தூய நெறியறியேன் 
பூமியில் வீணாக ஏன் பிறந் 

தேனோ புரியவில்லை 
சாமிநீ தான் துணை காத்தருள் 

ஞான தயாபரனே . 


ஐயோ புவிமிசை வீணே 

அலைந்து முன் றல்லுமெல்லும் 
பொய்யாம் பொருள்களின் மீதாசை 

மிஞ்சிப் பொலிவிழந்தே 
மெய்யால் மனத்தால் சொலால் தீமை 

செய்தே விளிந்திடாமல் 
மெய்யான ஞானவாழ் வெய் துவிப் 

பாய்வேத வித்தகனே . 


67 


மன நீரி னிற்காம மாதியா 

மல்கிடும் பாசிநீக்காய் 
தன தானி யங்களிற் பேராசை 

யுற்றே தயங்கவைத்தாய் 
னுநீயெனைச்சோதனைபுரிந் 

தால் ஏழை என்னசெய்வேன் 
நனவோடு தூக்கத் தொடுகன 

வோடொளிர் நாயகனே . 


68 


68 


பர வணக்கம் 


தழைத்தோங்கும் ஓர்மரம் போலே 

பருத்துத் தரைமிசையே 
உழைக்காமல் ஊரைஏ மாற்றித் 

திரிந்திங் குழன்றலுத்தேன் 
பழுக்காத எண்ணுள்ள மீது நீ 

தோன்றிப் பவம்விலக்கிச் 
செழிப்பான மெய்யின்பம் ஈந்துகாப் 

பாய்ஞான தேசிகனே . 


69 


கருமமொன் றேனும் விதிமுறை 

யாய்ச்செயேன் காசினிமேல் 
தருமமொன் றேனும் புரிந்தறி 

யேன் நின தாள் மிசையே 
மருமலர் தூவிப் பணிகிலேன் 

வீணே மடி தனன்றோ 
அருமறை நாதனே மெய்ஞ்ஞானம் 

நல்க அழைத்தருளே . 


70 


படித்த படி நடக்கக்கற்றி 

லேன் நின் பதமலரை 
அடுத்து வணங்கவும் கற்றிலேன் 

அந்தோ அவனிமிசை 
துடித்துக் குதித்துப் பிதற்றி 

அலைந்து துயருழந்தேன் 
அடித்துத் திருத்துவாய் என்றுளேன் 

என்னை நீ ஆண்டருளே . 


71 


வேத முதல்வனை விண்ணோர்க்கு 

நாதனை வேண்டுவோர் தம் 
ஏ தம் கெடுத்தாளும் எம்பெரு 

மானை விக்னேச்சுரனை 
சாதல் பிறத்தல் இலாநிலை 

தந்தருள் தற்பரனைக் 
காதலொடுங்கசிந் தேகணீர் 

மல்கிக் கருதுதுமே . 


72 


கலித்துறை 


69 


நம்பியாண் டார்நம்பி ஔவை 

கபிலர் நலம்பெறவும் 
நம்புமெய் கண்டார் இரெட்டியப் 

பட்டி நகருதித்தோன் 
அம்புவி மீதில் விரும்பிய 

யாவும் அடைந்திடவும் 
செம்பொருள் நல்கிடும் தேவனை 

யேது தி செய்குதுமே . 


73 


பைந் தமிழ்ப் பாடல்கட் கேற்ற 

பரிசில் பரிந்தளிப்பான் 
நொந்து வருந்துவோர் தம்மை 

அருட்கணால் மோக்கிடுவான் 
நைந்து கரையும் மனத்தார்க் 

கிரங்கி நலம்புரிவான் 
தொந்தி வயிற்றுக் கணபதி 

யென்னும் ஓர் தூயவனே . 


74. 


கயமுகச் சூரனைக் காய்ந்த 

கடவுளைக் காசினிமேல் 
தயவுடை சிந்தையில் தங்கும் 

கருணா சமுத்திரத்தைப் 
பயமெலாம் தீர்த்தருள் செய்யும் 

பகவனைப் பண்புடனே 
கயநீர் மலர்கொண்டு போற்றுவோர் 

மெய்யொளி காணுவரே . 


75 


ஆறுமுகன்றன் துணைவனைத் 

தூய அருளமுதைக் 
கூறு மடியார் குறை தவிர்த் 

தாளும் குணக்கடலைத் 
தேறு முளங்கொண்ட சீரியர் 

தேடும் திரவியத்தை 
வேறு படாச்சிந்தை யோடே 

துதிப்போர் விழுமியரே . 


76 


70 


பர வணக்கம் 


ஆரண மாகிநல் ஆகம 

மாகி அருள்கொபழிக்கும் 
பூரண மாகிப் பழமையு 

மாகிப் புதுமையுமாய் 
நாரண னாகித் திசைமுக 

னாகிய நாதவிந்தின் 
காரண னாம் ஒரு மூலப் 

பொருளைக் கருது துமே . 


77 


காண்பவன் காட்சிகா ணப்படும் 

வத்துவாய்க் காசினியோர் 
சேண்பயில் வானவர் சித்தர்வித் 

யாதரர் கந்தருவர் 
மாண்புடைக் கின்னரர் கிம்புரு 

டர்பூதர் மாமுனிவோர் 
பூண்பத பங்கய நா 

போதனைப் போற்றுதுமே. 


" தனம் 


78 


கற்றவர் உண்ணும் கனியைக் 

கருதரி தாய் ஒளிரும் 
நற்றவப் பேற்றைக் கருணைக் 

கடலை நலம் தரற்கே 
உற்றநற் றாயைத் தகப்பனை 

ஒப்பிலாச் சற்குருவைக் 
குற்றமெல் லாம்பொறுத் தாட்கொளும் 

தேவைக் குறுகுதுமே . 


79 


பொன்போன்ற மேனிப் புராதன 

னைப்பரி பூரணனை 
என்போன்ற வர்க்கும் இருள் நீக்கி 

இன்பருள் ஈச்சுரனை 
அன்பூற்று கொண்ட அடியார் 

மனத்துறை ஆண்டவனை 
என்பூடு யாக்கையும் நெக்குரு 

குப் படி ஏத்து துமே . 


80 


கலித்துறை 


71 


ஒளியில் விளைந்த உயர்ஞான 

போதத்தை ஓங்குசித்தாம் 
வெளியில் நடமிடும் வேதாந்த 

நாதனை விண்ணரசை 
அளியில் கனிந்த கனியை 

அருந்தவத் தின் பயனைத் 
தெளிவு தருந்தேவைச் சிந்தைசெய் 

வார்க்கொரு தீங்கிலையே . 


81 


வேதப் பொருளில் விளையும் 

விளைவினை விண்ணவர்சூழ் 
பாதப் புணையினைப் பக்தர்கட் 

கீயும் பராபரனைப் 
பேதப் படாவகை யால்நோக்கும் 

நல்லோர் பெறும் பொருளை 
ஓதப் பெறும் வாய் உரைஏற்கும் 

எல்லா உலகமுமே . 


உலையில் இரும்பன்ன மேனிய 

னை த்தினம் ஓதிடும் நற் 
கலையின் பொருளாய்க் கருத்துள் 

இனித்துக் கரை தலிலா 
தலகில் சுகவூற் றளித்திடும் 

கற்கண்டை அற்பனெனை 
உலகில் புரக்கும் ஒருவனை 

ஏத்தும்நா உய்ந்திடுமே . ; 


83 


நன்றுடை யானை நலங்கொடுப் 

பானை நவிலருஞ்சொல் 
ஒன்றுரைப் பானை உரைகடந் 

தானை உவந்துபவக் 
குன் றழிப் பானைக் குணங்கடந் 

தானைக் குறையனைத்தும் 
சென்றொழிப் பானைத் தினந்தொழு 

வோர் தாம் சிறந்தவரே, 


84 


72 


பர வணக்கம் 


எங்கும் இடையற வேநிறைந் 

தோங்கி இலகொளியைப் 
பொங்கும் திருவருள் நல்கும் 

பொருளைப் புரா தனத்தைத் 
தங்கும் தயவாம் சமுத்திரத் 

தைஞானத் தண்ணமுதை 
எங்கள் இறையை இறைஞ்சுவோர்க் 

குண்டோ இருவினையே ? 


85 


விண்ணுக் கடங்கா வியன்பே 

ரொளிகால் விழுப்பொருளைக் 
கண்ணுக் கடங்காக் கவின்பெற் 

றிலகும்முக் கட்கரும்பைப் 
பண்ணுக் கடங்காத பாட்டின் 

சுவையைப் பரவமுதை 
எண்ணுக் கடங்கா இயல்புடை 

ஏகனை ஏத்து நெஞ்சே . 


86 


ஐம்பெரும் பூதங்கட் காதிப் 

பொருளினை அண்டினர் தம் 
வெம்பவம் தீர்த்தருள் வே தாந்த 

வத்துவை வித்தகர் தம் 
செம்பொருளைக் கருணைக்கட 

லைமுதல் தேவினை நீ 
நம்பித் தொழுதிரு நெஞ்சே 

உனக்கிது நல்வழியே. 


87 


பிரணவ மூர்த்தியை ஐங்கரத் 

தேவைப் பெருந்தகையை 
மரணமும் தோற்றமும் இல்லா நல் 

வாழ்வை வழங்கிறையைக் 
கரணமெல் லாங்கடந் துள்ளொளிர் 

ஞானக் கதிரவனைச் 
சரணடைந் தோர்களுக் குண்டோ 

துயரம் நீ சாற்றுநெஞ்சே . 


88 


கலித்துறை 


73 . 


அங்கிங் கெனாத படியெங்கும் 

ஓங்கும் அறிவொளியைத் 
தங்கந் தனை நிகர் மேனிகொள் 

மூர்த்தியைச் சாத்திரத்துள் 
தங்கும் பொருளினை 

வரம் தரும் தண்ண முதை 
மங்காச் சுகம் கொடுக் கும்கண 

நாதனை வாழ்த்து நெஞ்சே .. 


சாகா 


89 


அருளுருக் கொண்டொளிர் ஆனந்த 

நாடனை அன்புடையோர்க் 
கருமருந் தன்ன துணைவனை 

ஐங்கரத் தண்ணலையுள் 
உருகும னத்தொடும் தோத்தரிக் 

கின் றவர்க் கொப்பில தாம் 
கருணைப்ர வாகம் பெருகிடும் 

காண்நெஞ்ச மேயினியே 


ய . 


90 


வள்ளிக் குகந்த கணவன் 

துணைவனை மாவுலகில் 
எள்ளுக்குள் எண்ணெய்போல் எங்கும் 

நிறைந்தொளிர் ஈச்சுரனை 
உள்ளத்து ளே தோன்றி ஓங்கி 

வளர்ந்த உயர் தருவில் 
தெள்ளத் தெளிந்ததேன் சொட்டும் 

கனியினைத் தேடுநெஞ்சே . 


91 


என்குரு நாதர்க்கு வாய்த்த 

குருவை இறந்துபடும் 
புன்குட லைமறந் தேயோகம் 

நாடிடும் புண்ணியர்க்கு 
நன்கருள் செய்திடும் ஞானக் 

கொழுந்தினை நாடு தலே 
என்கட னாகப் பணியெனக் 

கோரி இறைஞ்சுநெஞ்சே. 


92 


74 


பர வணக்கம் 


ஔவையின் செந்தமிழ்ப் பாடற் 

குகந்தே அருள் பொழியும் 
செவ்விய ஐங்கரத் தேவைமெய் 

யன்புசெய் சீரியர்க்கே 
எவ்வர முங்கொடுத் தாண்டருள் 

ஈசனை இத் தரையைத் 
திவ்விய மாய்க்காத் தருள்பவன் 

றன்னை நீ தேடுநெஞ்சே . 


93 


நீயே அருட்குரு நீயே 

பெருந்திரு நேயமிக்கோய் 
நீயே குலதெய்வம் நீயே 

எனக்குற்ற நீதிமன்னன் 
நீயே தனக்குவியல் நீயே 

சுகப்புதையல் நித்தியனே 
நீயே தவப்பே றெனக்கணே 

சற்போற்று நெஞ்சகமே . 


விண்ணுக் கரசைநால் வே தப் 

பொருளை நல் வித்தகர் தம் 
கண்ணுக் கினியானைக் காருண்ய 

மூர்த்தியைக் காசினியில் 
எண்ணித் துதிப்பவர்க் கின்னமு 

தாய்உள் ளினிப்பவனை 
நண்ணிப் பணிந்திரு நெஞ்சமே 

அஃது தான் நல்வழியே . 


95 


வே தங் களுந்தொழு தேத்திடும் 

அப்பனை விண்ணவர்முப் 
போதும் பணிந்து புகழ்ந்திடும் 

தேவனைப் பூரணனைப் 
போ தம் தரும்பர மானந்த 

மூர்த்தியைப் போற்றி செய்துன் 
பாதம் தவிரமற் றுண்டோ 

துணையெனப் பற்று நெஞ்சே . 


96 


கலித்துறை 


75 


கருணா சொரூபனைக் கற்றவர் 

போற்றிடும் கற்பகத்தை 
அருள் நாடும் அன்பர்கட் 

காராவமுதாம் அருந்துணையை 
இருள்நீக்கி இன்பம் கொடுத் தாளும் 

ஈசனை எம்மிறையை 
அருணோ தயத்திற்கு முன்விழித் 

தன் பினாற் போற்று நெஞ்சே. 


97 


வேதாந்த மூர்த்தியை விண்ணவர் 
கோனை விளங் 

தமேலாம் 
நாதாந்த நாதனை நான் மறைச் 

செம்பொருள் நல்குவோனைப் 
போதாந்த வீட்டிற் பொலிந்திடும் . - 

தேவனைப் புண்ணியர்சேர் 
பாதாம் புயனைப் பணிந்தால் 

பயனுண்டு பாவிநெஞ்சே. 


98 


விழுமியர் சேர்த்த திரவியத் 

தைத் தூய வீடருளும் 
பழமறை நாதனைப் பாவநா 

சஞ்செயும் பண்ணவனைப் 
பழமெனக்காயெனப் பூவென 

ஆன பராபரனைச் 
செழுமையே நல்கிடும் தேவைஉள் 

நாடி நீ தேடுநெஞ்சே . 


99 


நீரினில் தண்மையைத் தீயினில் 

வெம்மையை நீள்கடல்சூழ் 
பாரினில் பல்பொருளை விளை 

வித்திடும் பண்பினைப்பூந் 
தாரில் மணத்தினைத் தேனில் 

இனிப்பைத் தழைந்தெழுதண் 
காரில் மழைத்துளி யைப்பே 

ரொளியைக் கருதுநெஞ்சே. 


100 


76 


பர வணக்கம் 


அறமாய்ப் பொருளாகி இன்பமாய் 

வீடாய் அருள் பெருக்கும் 
திறமாய்ச் சிதாகாச சோதியாய் 

ஞானத் திருவுருவாய் 
புறமாய் அகமாய் அகப்புற 

மாகிப் புறப்புறமாய் 
நிறைபே ரழகாய் நிலவுவோ 

னை நீ நினைகநெஞ்சே. 


101 


சத்தாகிச் சித்தாய்ச் சதானந்த 

ரூபியாய்த் தாரணிமேல் 
வித்தாகித் தூய விளைவாகி 

ஞான விளக்கமுமாய் 
சுத்தானந் தத்தைத் தரு துரி 

யாதீதச் சோதியொளி 
முத்தாய் விளங்கு முழுமுத 

லைத்தொழு முத்தியுண்டே . 


102 | 


பார்க்கப் படும் பொருள் யாவுமா 

யான பரம்பொருளை 
யார்க்கும் முதல்வனை எம்பெரு 

மானை இறைவனைச்சன் 
மார்க்க நெறியினை நல்கும் 

குருவை வழுத்திடுவாய் 
நீர்க்குமி ழொத்த வுடல்சத 

மல்ல நினை மனமே . 


103 


அட்டமா சித்திகள் தந் தருள் 

வோனைமெய் யன்புடையோர்க் 
கிட்டமாய்ச் செல்வம் அனைத்தும் 

கொடுத்தருள் எம்மிறையைச் 
சிட்டரெல் லாம்தொழும் தேவனைத் 

தோத்திரம் செய்பவர் தம் 
கட்டமெல் லாம்பறந் தேபோகும் 

என்பதைக் காண்மனமே . 


104 


கலித்துறை 


77 


தூலசூக் மங்கா ரணங்களுக் 

கப்பால் துலங்கிடுவான் 
ஞாலநீ ரங்கி பவனன் விண் 

ணாகி நலம் தருவான் 
காலமோர் மூன்றும் கடந்தொளிர் 

மேலோன் கடைசிகடு 
மூலமில் லாவோர் முதல்வனை 

நாவே மொழிநிதமே. 


105 


ஆனை முகத்தனைப் பாசமொ 

டங்குசம் ஏந்தினானை 
வானைப் பவனனை அங்கியை 

நீரை மகிதலத்தைத் 
தேனை இனிப்பைச் சுவையினை 

விண்ணகத் தேவருக்கும் 
கோனைக் குருவைப் புகழ்ந்துநா 

வேவதுதி கூறுகவே . 


106 


தாயும் தகப்பனும் தாரமும் 

சுற்றமும் சாருநட்பும் 
சேயும் பொருள்களும் கல்வியும் 

கேள்வியும் செய்தொழிலும் 
காயும் கனியும் அரும்பும் 

மலரும் கரம்சிரமும் 
வாயும் வயிறுமாய் வாய்த்தன 

னே ஆகு வாகனனே . 


107 


ஆணாகிப் பெண்ணாய் இவ் வம்புவி 

யில்வாழ் அனைத்துயிராய் 
வாழ்நாள் முழுதுக்கும் யாவர்க்கும் 

வாய்த்த வழித்துணையாய்க் 
காணாத காட்சியைக் காட்டுமெய்ஞ் 

ஞானக் கதிரவனாய் 
நாள்நாளும் இன்பமே நல்குவான் 

எங்கள்வி நாயகனே . 


108 


வணும் நெறியை நவில்வாய் பராபரமே . 

கண்ணிகள் 
அன்பைத் தருவாயோ ஆனந்த மீவாயோ 
துன்பை 

பத் தொலைப்பாயோ சொல்வாய் பராபரமே . 
ஆதரவு வேறிவ் வவனியில்யான் கண்டறியேன் 

நீ தயவு செய்ய நினைப்பாய் பராபரமே . 
இறந்து பிறந்து ழலும் இத்துன்பம் தீரச் 

சிறந்த பதநிழலில் சேர்ப்பாய் பராபரமே . 
ஈரமிலா நெஞ்சனென எண்ணி விலக்காதுன் 

சீரடியார் கூட்டத்திற் சேர்ப்பாய் பராபரமே . 
உள்ளன் பி லாது பொய்யால் ஊரையே மாற்றுமொரு 

கள்ளனெனத் தள்ளாமற் காப்பாய் பராபரமே . 
ஊணுக் கலையா துனைப்போற்ற வைத்தன் பால் 

பேணி யருள் மழையைப் பெய்யாய் பராபரமே . 
எண்ணற்ற எண்ணங்கள் எண்ணாமல் உன்பாதம் 


! | 


ஏங்கி இடர்க்கட 

டலுள் வாடும் எனக்குன் றன் 
பூங்கழலே நல்ல புணைகாண் பராபரமே . 
ஐந்து பகை 

பகைவரெனை ஆட்டி வருத்துவதோ ? 
வந்தப் பகைவரை நீ மாயப்பாய் பராபரமே . 
ஒன்றாய்ப் பலவானாய் வேறாய் உடனானாய் 

என்றே உரைத்தார் இஃதென்னோ பராபரமே ! 
ஓமென்னும் ஒன்றை உணர்ந்தோர்க் கெதும் விரைவில் 

ஆமென்ற தேனோ அருள்வாய் பராபரமே . 
ஔவைக் கருள் பொழியும் அண்ணால் நின் நற்புகழைச் 

செவ்வையாய்ப் பாடவருள் செய்வாய் பராபரமே . 
கலைகளெலாம் காணாத காட்சியையே காணும் 

நிலைஎனக்கு நல்க நினைப்பாய் பராபரமே . 
ஙப்போல் எனை எங் ஙனமோநீ ட்கொள்ள 

இப்போ வரவே இசைவாய் பராபரமே . 
சஞ்சலமி குந்து தமியேன் அழுகின்றேன் 

அஞ்சேல் எனக்கூறி, ஆள்வாய் பராபரமே . 


-கண்ணிகள் 


79 


ஞமலியென வீணாய் அலைந்து நலிந்தேன் 

எமன்வருமுன் காக்க இசைவாய் பராபரமே . 
டம்பமிகக் காட்டித் தருக்கித் திரியாமல் 

உன்பதத்தை நாடவரு ளூட்டாய் பராபரமே . 
ணகரம்போல் என்னுடலை நன்றாய் வணக்கி 

அகவொளியை நல்கி யருள்வாய் பராபரமே. 
தந்தை தாய் எல்லாம் நீ தானென்று நம்பியுள்ளேன் 

அந்தமிலா இன்பம் அளிப்பாய் பராபரமே . 
நன் மார்க்கம் நாடாமல் துன்மார்க்கம் நாடிவிட்டேன் 

சன் மார்க்கந் தன்னைத் தருவாய் பராபரமே .. 
பழிபாவத்திற்கஞ்சேன் பாழானேன் நல்ல 

வழியை யுணர்த்த வருவாய் பராபரமே . 
மண்ணாசை பெண்ணாசை மாதர் மயலகற்றி 

உள்நாடி நோக்க உணர்த்தாய் பராபரமே . 
யந்திரம் போல் ஆடி இளைத்தேன் அருளெய்தும் 

தந்திரத்தை அன்போடும் சாற்றாய் பராபரமே . 
ரத்தின மாய் உள்ளே ரமிக்கும் உனையன்பால் 

எத்தினமும் காணவரு ளீவாய் பராபரமே . 
லலாடத்தி னாப்பண் இலங்கும் சுடரை 

யலால்வேறு காட்டாம லாள்வாய் பராபரமே : 
வழியறியா தேங்கி வருந்துமெனைப் பேணி 

அழியாப்பே ரின்பம் அளிப்பாய் பராபரமே . 
அழகுக் கழகேநின் னருளை வழுத்திப் 

பழகிச் சுகிக்கப் பணிப்பாய் பராபரமே . 
அளவுரைக்க வொண்ணா அகண்டப் பொருளாய் 

உளநின்னை யெய் தவழி உண்டோ பராபரமே ? 
அறம்பொருளா யின்பமுமாய் வீடாய் அகத்துள் 

நிறைந்தொளிரு ஞான நிலையே பராபரமே . 
அனவரத முன்பே ரருளை நினைந் 

மன முருகச் செய்து மகிழ்வாய் பராபரமே . 


கீர்த்தனை 


1 


( பல்லவி ) 
என்றைக்குன் திருக்காட்சி தந்தருள் புரிவாயோ 
ஏதும் பான் அறியேனே . 


(அனுபல்லவி ) 


இன்றைக்கு நாளைக் கென்றே 
என் வாழ்நாள் போகுதையோ ! 


( 


( சரணம் ) 
-ன்றின் குரலைக் கேட்டுக் 

கனைத்து வரும் பசுப் போல் 
என்றன் மொழியேற் றென்முன் 

இனிதுவந் தருள் வாயோ ? 


காணும் வடிவம் எல்லாம் 

டவுள்நின் வடி வென்பார் 
பூணும்மெய் யன்பில் லாத 

பொய்யன் யான் அறிகிலேன் 


( 5 


அன்பால் அடியார் களை 

ஆண்டருள் நற்கருணை 
என்பால் திரும்ப வேண்டும் 

என்றேழை வேண்டுகின்றேன் 


( எ 


இருள் சூழ் இருவி னைகள் 

எனை விட் டகலு மாறே 
அருள்சேர் ஒளிவ ழங்கி 

ஆனந்த அமு தூட்டி 


( எனர் 


கீர்த்தனை 


81 


2 

(பல்லவி ) 
நா னெங்கு தேடு வேனையா? --உனை 
நா னெங்கு தேடு வேனையா ? 

( அனுபல்லவி ) 
மானாபிமானங்கள்விடுத் தெங்கும் 
தானானமே லோர்உளம் மேவும் உனை ( நா ) 

(சரணம் ) 
குணக் கேடனாய்க் கொன்னே நாள்கழித்தேன் 
கணமேனும் நின் காட்சி யருள்வாய் 
அணுவளவுன் அருட்காட்சி நல்கின் 
அடியேன் உய்வேன் அருளையனே 

( நா ) 
3 

( பல்லவி ) 
பேரும் ஊரும் தெரியாப் பெருமானே உனைக் காணும் 
பேறெனக் கருள் வாயோ ? 

( பேரும் ) 
( சரணம் ) 
சீரும் சிறப்பும் மிக்க 

திருவும் பல கலையும் 
ஏரும் இளமை யும்வே 
றெதுவும்கோ ராமல் நின்று 

( பேரும் ) 
நேரும் நிகழ்ச்சி யெல்லாம் 

நின்விளை யாடல் என்றே 
நீருண்ட மேகம் போன்ற 
நின்னருளை வ ழுத்தி 

(பேரும் ) 
நீரும் நிலமும் காற்றும் 

நெருப்பும்விண் ணும்போல் என்னுள் 
போருண்ணும் புலன் க 

களைப் 
பொசுக்கிமௌனத்துள் மூழ்கி ( பேரும் ) 
பாரில் கசந்தி டும்வேப் 

பங்காயும் பழுக் குங்கால் 
சேரும் இனிப்பை என்றால் 

சிறியேன் பாழாவ துண்டோ ? ( பேரும் ) 


82 


பர வணக்கம் 


( பல்லவி ) 
இன்பமே தருவாய்- உயர் 

இன்பமே தருவாய் 
இமையவர் முனி வரர் விழுமியர் 
விழைவுறு பர சுக வமு தெனும் 

( சாணம் ) 
அன்பை மறந்திங்கே அற்பசு கத்தினை 
இன்பமென் றேயெண்ணி ஏமாந்து போகாமல் 
நின்பாதநி னைந்தேநிதம் 
அன்போடுப ணிந்தேத்திடும் 

( இன்ப ) 
சைக் கடற்குள் அழுந்திப் பவபந்த 
பாச வலையினுட் பட்டு ழ லாமலே 
மாசற்றுயர் நேசத்தொடு 
பூசித்தருள் தேசுற்றிடும் 

( இன்ப 


(பல்லவி ) 
திருவருள் புரிவாயோ ? -பரஞானம் 
சிறியேற்குத் தருவாயோ ? 

( அனுபல்லவி ) 
இருளாட்சி தனைநீக்கி அருளாட்சி புரிவாயோ ? 
இருவரும் ரண்டற இணைந்திட அருள்வாயோ ? ( திரு ) 

( சரணம் ) 
பூத வுலகாழியில் போந்து வருந்துமென்னைப் 
பாதப் புணையாலேநின் பாலிழுத் துக்கொள்வாயோ ? 
சோதனை கள் செய்யாமல் தூய்மை யளித்து மேலாம் 
போதம் வழங்கியருட் போனகம் தருவாயோ ? 
ஆயிரங் கோடிமுறை அவனியி லேபிறந்தும் 
நீயிருக் குமிடத்தை நாடிட நினைந்திலேன் 
மாயிரு ஞாலந் தன்னில் மன்னும் பொருளுளெல்லாம் 
நீயிருக் கிறாயென்னும் நிலையுணர்த் திடுவாயோ ? ( திரு ) 


கீர்த்தனை 


83 


6 

( பல்லவி ) 
உனையே நம்பினேன் அருள் செய்வாயே 

( அனுபல்லவி ) 
உலவாத இன்பம் கொடுத்தாளும் எந்தாய் ( உனை ) 

( சரணம் ) 
கனியாத பொல்லாக் கல்மன த்தை நீராய்க் 

கசிந்துரு கச்செய் கருணா கரனே ! 
வினையாவும் நீக்கும் வித்தகனே மேலாம் 

விண்ணவர்கள் போற்றும் வேத நாயகனே ! ( உனை ) 
எண்ணிலாப்பல் கோடி எண்ணமெல்லாம் எண்ணி 

எந்தநேர மும்பே ராசைக்கோட்டை கட்டிக் 
கண்ணிலாக் குருடன் போலநாள் கழித்தேன் 
கருத்தைத் திருத்தும் கடன் நின தன்றோ? (உனை ) 

7 

( பல்லவி ) 
எத்தனையோ வடிவாய் இலகும் நின் இயல்பினை 
எவரும்கண் டறியார் ஐயா 

( அனுபல்லவி ) 
வித்தும் முளை பயிரும் விளைவும் பயனுமாகி ( எத்) 

(சாணம் ) 
சித்தியாய்ப் புத்தியாய்ச்சச் சித்தாய் ஆனந்தமாகி 
சத்தியாய்ச் சிவமாகிச் சாரும்விந் துநாதமாய் 
பத்தியாய் ஞானமாகிப் பரிபக்கு வமுமாகி 
முத்தியாய் யாவுமீயும் மூர்த்தியாய்ப் பொலிகின்றாய் ( எத் ) 
அங்கிங் கெனாதபடி எங்கெங்கு மாய்நிறைந்தாய் 
கங்கு கரையொன்றின்றிப் பொங்கிவழிந்துறைந்தாய் 
தங்கு தடையற்றெழு துங்கக் கருணை தந்தாய் 
தங்கத்தின் மாற்றறிவோர் இங்குன்மாற் றறிவாரோ ?( எத்) 


i 


84 


பர வணக்கம் 


அன்பில் நீ முளைக்கின்றாய் இன்பங்கள் விளைக்கின்றாய் 
துன்பங்கள் தொலைக்கின்றாய் தின்பண்டம் அளிக்கின்றாய் 
அறிவுற அடுக்கின்றாய் செறிவுறத் திளைக்கின்றாய் 
குறைவறக் கொடுக்கின்றாய் நிறைவுற நிலைக்கின்றாய் (எத்) 


அருளில் நீ விழிக்கின்றாய் மருளினை மறுக்கின்றாய் 
மிரளலைத் தடுக்கின்றாய் இருளினை எதிர்க்கின்றாய் 
திரள்வினை தகர்க்கின்றாய் உருள் பிறப் பொழிக்கின்றாய் 
பொருளினைப் புணர்க்கின்றாய் தெருளுறச் செழிக்கின் 

றாய் ( எத் ) 


( பல்லவி ) 
ஒருமுறை வருவாயோ ? -- மேலாம் 
திருவருள் புரிவாயோ ? 

( அனுபல்லவி ) 
ஒருமுறை வருவாயோ திருவருள் புரிவானே 
அருமறை முழங்கிடும் பெருமையை யுடைய நீ ( ஒருமுறை ) 


( சரணம் ) 
கருமக்கட் டையறுத்துத் தருமநெறிசெலுத்திப் 
பரமக ருணைசெய்யும் குருமணி யேஎண்ணில்லாத் 
திருமுறை கள்வழுத்தும் நிருமல சொரூபனே 
பிரமஞா னம்உணர்த்தி இருமைாலனும் தர ( ஒருமுறை ) 
கண்ணும் கருத்தும்போலும் எண்ணும் எழுத்தும் 

போலும் 
விண்ணும் ஒலியும்போலும் மண்ணும் மணமும் போலும் 
பண்ணும் பாடலும்போலும் நண்ணும் நீயும்நா னுமாய் 
உண்ணிறை யன்பால் ஒன்ற எண்ணும்இத் தருணத்தே 

( ஒருமுறை ) 


இங்கிலீஷ் நோட் 


85 


மாண 


கணப திதுதி பாடுவோம் 

கருணை யொளியை நாடுவோம் 
கணிரெனநனி கழ லொலிதரு 

கடிம லர்தொழு தாடுவோம் 
மணமலர்கொடு பூசிப்போம் 

மருவு மன்பினால் நேசிப்போம் 
மனமுருகியே தின மழு தவன் 

ருளினை யாசிப்போம் 
உணவு கொடு நி வேதிப்போம் 

உண்மை யுணர வாதிப்போம் 
உனதருள் தர இனி மறுப்பையேல் 

உயிர்நிலாதெனச் சாதிப்போம் 
கணமும் மறந்தே இருந்திடோம் 

காலம் சிறிதும் இழந்திடோம் 
கணவனை த்தொழும் குல மகளெனக் 
கயமு கவனை இறைஞ்சுவோம் (கண் ) 

(வேறு ) 
ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் 
ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் 
ஓங்குநன் மறை ஆகமங்களும் 

ஓதிடும் பொருளே 
பாங்கொ டுன் திருப் பாதபங்கயம் பரவிடற்கருளே ( ஓம் ) 
ஆக்கல் அளித்தல் அழித்தல் மறைத்தல் 

அருளல் செய்பவனே 
போக்கு வரவில் லாநிலையினில் புக அருள்பவனே ( ஓம் ) 
வாக்கும் மனமும் செயலும் தூயவாய் 

வயங்கச் செய்தருள் வாய் 
நோக்கம் உள்முக மாக்கியே நடு நுதலொளி யருள்வாய் 

( ஓம் ) 
சூழ்பவம் விலக்கித்திருவருள் 

சொரிந்திட வருவாய் 
ஏழ்வகைப்பிற விக்கடல்கடத் திட எழுந்தருள்வாய் ( ஓம் ) 


மற்றுப் பற்றெனக் கின்றி என்ற பண் 


அன்பர்கட்கெளி வந்தருள் செயும் 

ஐயனே அருள் மெய்யனே 
துன்பம் யாவும் அகற்ற மூண்டெழு 

சோதியே நல்ல நீதியே 
மன்பதைக்கு நலம் விளைத்திடும் 

மாட்சியே அருளாட்சியே 
உன்பதாம்புய நீழல்யானெய்தி 

உய்யவே அருள் செய்கவே . 


1 . 


எண்ணொடேயெழுத் தாயிலங்கிடும் 

எந்தையே அருள் தந்தையே 
எண்ணிலாவுல கும்புரந்தருள் 

ஈசனே பவ நாசனே 
கண்ணுமாய்க்கண் மணியுமாயொளிர் 

காட்சியே ஜீவ சாட்சியே 
உண்ணுமாரமுதே இனி யானும் 

உய்யவே அருள் செய்கவே . 


2 


அப்புமண் அனல் வாயுவிண்ணென 
ஆன 

னவா உயர் வானவா 
செப்பருமறை நான்கும் கூறருட் 

சீர்த்தியே ஞான மூர்த்தியே 
ஒப்புயர்வின்றி எங்குமேநிறை 

உண்மையே அருள் திண்மையே 
இப்புவியிற்சன் மார்க்கந் தன்னில் யான் 

ஏகவே அருள் ஈகவே . 


3 


இரவுடன்பக லற்றிலங்குவாய் 

என்றும் எங்கும் து லங்குவாய் 
பரவுவோர்க்கரு ளைவழங்குவாய் 

பாவம் மாயமு ழங்குவாய் 


பண் 


87 


கரவிலா வுளத் தன்பர்க்கே உருக் 

காட்டுவாய் அமு தூட்டுவாய் 
திருவிலா என் றன் நாவில் ஓர்மொழி 

தீட்டுவாய் அன்பை நாட்டுவாய் , 


நீணிலத்தெல்லாம் காட்டுவோனென 

மேவுவாய் நேருற் றேவுவாய் 
காணும் யாவும் என த்திகழுவாய் 

காண்போ னாகிப் புகழுவாய் 
ஆணினோடுபெண் ணாயொளிருவாய் 

அல்ல வாயும் மிளிருவாய் 
தாள் நினைந் தருள் எய் தார்வரம் 

தருகவே என் முன் வருகவே . 


உத்தமர்உளத்தே அமுதென 

ஊறுவாய் உண்மை கூறுவாய் 
சித்தசுத்தியி லா தவர்களைச் 

சீறுவாய் பவம் நூறுவாய் 
மூத் தருள் மூலத் தீயெனமுன்பு 

மூண்டவா உனை வேண்டுவேன் 
செத்தவன்போல யான்உன் சீர் எண்ணித் 

திரியவே அருள் புரிகவே . 


6 


எங்கும் மேவினை யாவும் ஆயினை 

என்றுன் அன்பர்ந வின்ற தால் 
எங்குதேடுவ தென்றறிகிலன் 

இங்கென என்னுள் தங்குவாய் 
எங்கும் யாவரும் எய்து தற்கொணா 

இன்பமே அருள் அன்பனே - 
எங்கும் யாவர்க்கும் இன்பமே தரும் 

ஈசனே சிதா காசனே . 


7 


. 


மங்கள மென்போம் - எங்கள் கீணேசர்க்கு 

மங்கள மென்போம் . 
-அங்குமிங்கு மெங்கும் தங்கிநின்றி லங்கும் 
துங்கவிக்கினேசர் 

எங்கள் நாயகர்க்கு ( மங்க) 
பொங்கும் மங்களமே பொலியச் செய்பவர்க்கு 
தங்கம் போன்ற மேனி சாரு மைங்கரர்க்கு 
சங்கடந் தரும் வினைக்கடல் 

கடத்தும் 
வங்கமாகி யிங்கே 

வந்தருள் நாதர்க்கு (மங்க ) 
கட்டம்யாவும் நீக்கும் கருணையாளர் எங்கள் 
இட்டதெய்வ மாகி இலகுமிறை வர்க்கு 
சட்டமன்பர் கட்குச் சதுருடன் வகுத்த 
ரெட்டிப்பட்டி ஸ்வாமிக் இன்பமருள் வோர்க்கு ( மங்க ) 

( வேறு ) 
பங்குச பாசருக்கு 

மங்களம் 
கரக் கடவுளுக்கு 

மங்களம் 
கும் நிறைந்தவர்க்கு 
எங்கள் 

இறைவருக்கு மங்களம். 
தேவர் கணபதிக்கு மங்களம் 

முதல்வருக்கு 
படைப்பவர்க்கு மங்களம் 
தொலைப்பவர்க்கு 

மங்கள 

ளம். * 
த நாயகர்க்கு 

மங்களம் 
கால்வாய்முக் கண்ணருக்கு 

• மங்களம் 
வேல்வாணர் சோ தரர்க்கு 

மங்களம் 
நு , ல்வாச 

கத்துளோர்க்கு மங்களம் . 
26 னங் 

தவிப்பவர்க்கு மங்களம் . 
வானம் புகல்பவர்க்கு மங்களம் 

தருபவர்க்கு மங்களம் 
டருக்கு மங்களம் 


எங் 


மங்களம் 


மங்கள 


நா . 


3 


* 


OGLESPT 


நாட 


அன்பர்கள் சேருக ! 


உலகிற் சிறந்த மானிடப் பி 
படைத்த நாம் பிறவிப்பயனாகிய 
நிலையை எய்தவேண்டியது முதற்கட 
வந்த வேலையை மறந்து எந்த வேலை 
செய்தல் கூடாது என்று எத்தனை 
யோர்கள் எடுத்துரைத்துள்ளனர் . 
மனம் அருள்நெறியில் ஈடுபட அவாவுவ 


மனதை நல்வழியில் திருப்பி 
நெறிக்கு அடிகோலுவது " சத்சங்கம் 
தான் என்பது ஆன்றோர் துணிபு . 


ஆதலால் அன்பர்களும் , அடியாக 

5 ம் 
சங்கத்தில் அங்கத்தினராகச் சேர்ந்து அருட் 
பேறு பெற்றுய்யக் கோரிக்கை . 

ஆண்டு கட்டணம் ரூ . 

ஆயுள் கட்டணம் ரூ . 
விவரங்கட்கு : 

செயலர் , 
இரெட்டியப்பட்டி சுவாமிகள் சங்கம் , 
பதிவு : 2-11-45 ] 

காஞ்சிபு 


உ 


இ 


இலவச மாணவர் விடுதி 


அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் 
பெற்றான் பொருள்வைப் புழி " 
எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் 
கண்ணென்ப வாழும் உயிர்க்கு 


- 


குறள் 


அன்புமிக்குடையீர் ! 

பாரதநாட்டின் இளம் பயிர்களான மாண 
வர் பலர்க்கும் கல்விச்செல்வத்தை வழங்க 
வேண்டியது நாட்டு மக்களின் கடமையாகும் . 
எண்ணிறந்த மக்கள் பெற்றார் உற்றாரின்றி 

உடையின்றி , படிக்க வசதியின்றி 
ஆதவறு தவிக்கிறார்கள் . இத்தகைய 
ஏழையானவர்கட்கு 

உறைவிடம் , 
உடை , சுவடிகள் , முதலிய உதவி , நல்லொழுக் 
கத்திற் பழக்க , கல்வியறி பூட்டுவது மாபெரும் 
புண்ணியமாகும் . இத்துறையில் ! -- 7-1946ல் 
தொடங்கி , காஞ்சியில் நடந்து வரும் இவ் இல 
வச மாணவர் விடுதி நன்கு வளர்ச்சியுற அன் 
பர்கள்மனமுவந்து ஆதரவளிக்கக்கோரிக்கை 


உனாடி 


விவாங்கட்கு : 

காப்பாளர் 
இரெட்டியப்பட்டி அடிகளார் இலவச மாணவர் விடுதி, 

காஞ்சிபுரம் . 


ஸ்ரீ நிலயம் அச்சகம் 


காஞசி . 845--1000 


EASIL 
SSI2 
3133 


